T. 9is . 


சிவஞான போத 
உபந்நியாச பாடம் 


வி . பி . காந்திமதி நாத பிள்ளை, B.A., 


வக்கீல் , அம்பாசமுத்திரம் . 


PALAMCOTTAH 
The Palamcottah Printing Press 


1918 


ஷய சூசிகை 


பாடம் 


சூத்திரம் | 


பக்கம் 


... 


3 


... 


7 


9 
10 


... 


11 


13 


1. சுருதிப் பொருள்களை அனுமானப் பிரமாணத்தால் நிர் 

ணயிக்கவேண்டும் 
2. இவ்வுலகம் பலவாய்ச் சடமாயுள்ளது 
3. இவ்வுலகம் அவமலப் பகுப்புடையது 
4. இவ்வுலகம் சுட்டியறியப்படுவது 
5. இவ்வுலகம் ஒருசேர முத்தொழிற்படும் 
6. இவ்வுலகம் உள்ளபொருள் 
7 , இவ்வலகம் கர்த்தாவையுடையது 
8. இவ்வுலகம் மாறிமாறி முத்தொழிற்படும் ... 
9. இவ்வுலகிற்குக் கர்த்தா அதன் சங்காத காரணமே 
10. இவ்வுலகின் முதற்காரணம் மாயை 
11. இவ்வுலகம் ஆணவமல நிவிர்த்தியின் பொருட்டு முத் 

தொழிற்படும் 
12. இவ்வுலகின் முதற்கடவுள் அரனே 


15 
16 


18 


20 


... 


23 


... 


... 


சூத்திரம் II 


26 


28 


29 


... 


F .. 


1. பெத்த உயிர்கள் இறத்தல் பிறத்தல்களைப் புரியும் 
2. பெத்த உயிர்கள் மாறி மாறி இறத்தல் பிறத்தல் புரியும் ... 
3. பெத்த உயிர்கள் சத்தம் இருவினைக் கேற்ப இறத்தல் 

பிறத்தல்களைப் புரியும் 
4. உயிர்கட்கு இறத்தல் பிறத்தல் முதலியவற்றை நியதி 

செய்பவன் முதல்வனே 
5. உயிர்கள் இறத்தல் பிரத்தில் புரி பொருட்டு முதல் 

வன் அவ்வுயிர்க் ேபசிய! நன்கு கற்ப 


32 


... 


33 


விஷய சூசிகை 


36 


37 


6. உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு முதல் 

வன் அவ்வுயிர்களின் வேறாயும் நிற்பான 
7. உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு முதல் 

வன் அவ்வுயிர்களோடு உடனாயும் நிற்பன் 
8. உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு முதல்வன் 

அவ்வுயிர்களோடு அத்து விதமாய் நிற்பன் 
9. உயிர்கள் இறத்தல் பிறத்தல் ( புரிதற்பொருட்டு முதல் 

வன் தன் சத்தியோடு நீக்கமின்றி நிற்பன் 


38 


41 


சூத்திரம் ! 


... 


43 


... 


45 


49 


1 . உயிர் உண்டு 
2. உயிர் தங்குவது உடல் 

உடலினுள் 
3. உயிர் உடலின் வேறு 
4 . உயிர் ஐம்பொறிகளின் வேறு 
5. உயிர் சூச்கும உடம்பின் வேறு 
6. உயிர் பிராணவாயுவின் வேறு 
7 . உயிர் முதல்வனின் வேறு 


50 


52 


54 


:: 


55 


... 


சூத்திர Iy 


57 
59 


1 . உயிர் அந்தக்கரணங்களின் வேறு 
2. உயிரின் அறிவை மறைப்பது ஆணவமலம் 
3. உயிர் அந்தக்கரணங்களோடு கூடியறியும் 
4. உயிர்க்கு அடுத்து நின்று தவுவன அந்தக்கரணங்களே 
5. உயிர் ஐந்து விதமா யறியும் 


60 


... 


61 


... 


62 


சூத்தியம் V 
1. உயிரால் அதிஷ்டிக்கப்பட்ட கருவிகளே 

அளந்து அறியும் 


விஷயங்களை 


6. 


விஷய சூசிகை 


69 


7 ) 


2 . உயிராலதிஷ்டிக்கப்பட்ட கருவிகளும் அவ்வுயிரினையறியா. 
3. முதல்வனால் அடிக்கப்பட்ட உயிரே அறியும் " 
4. முதல்வனால் அதிஷ்டிக்கப்பட்ட உயிரும் அம்முதல்வனை 

அறியாது 
5. முதல்வன் உயிர்கட்கு உணர்த்தினும் விகாரியாகான் 


71 


... 


72 


74 


76 


... 


சூத்திரம் VI 
சுட்டறிவால் அறியப்படும் பொருள் அசத்தாம் 
2. ஒருவாற்றானும் அறியப்படாத பொருள் இல்லை 
3. முதல்வன் சுட்டறிவினால் அறியப்படுபவனல்லன் 
4. முதல்வன் எவ்வாற்றானும் அறியப்படானுமல்லன் 
5 , முதல்வன் சிவசத்தாம் 


73 


8 ) 


.. 


81 


சூத்திரம் VII 


... 


83 
85 


... 


1. சிவம் அசத்தினை அறியாது 
2. அசத்துப் பொருள்கள் என்றனையும் அறியா 
உயிர் சத்து அசத்துகளாகிய இருவகைப் பொருள்களையும் 

அறியும் 
4 , உயிர் சத்து அசத்துக்களின் உதவியால் அறியும் 
5. உயிர் சத்தின்பால் நின்றும் அசத்தின்பால் நின்றும் அறி 

யும் 
6. உயிர் சத்துமன்று அசத்துமன்று 


86 
87 


88 


... 


89 


சூத்திரம் VIII 


91 


+ உயிர் தன்னியல்பறியாது கருவிகளால் மயங்கி நிற்கும் ... 
2. சிவம் உயிர்க்கு அதன் இயல்பை உணர்த்தும் 
3 . சிவம் உயிர்க்கு அதனியல்பைக் குழுவுமாயுணர்த்தும் 


92 


... 


93 


iil 


விஷய சூசிகை 


95 


... 


4 சிவம் தவம் முற்றிய உயிர்க்கே அதன் சிறப்பியல்பை 

யுணர்த்தும் 
5. தன் சிறப்பியல்புணர்ந்த உயிர் , கருவிகளை நீங்கிச் சிவத்தை 

நாடிச் செல்லும் 


97 


சூத்திரம் IX 


99 


... 


103 


- .. 


1. தன்னியல்பு உணர்த்தப்பெற்று , உயிர் , சிவத்தைத் தன் 

னுள்ளே சிவோகப் பாவனை செய்து நாடும் 
2. சிவோகம்பாவனை செய்யு : உயிர்க்கப் பாசப்பொருள்கள் 

விரைந்து மறையும் 
3. சிவோகம்பாவனையில் முற்றிய உயிர் சிவத்தின் ஞான 

சொரூபத்தைக் காணும் 
4. சிவத்தின் ஞான சொரூபத்தைக் கண்ட உ.பர் , அக்காட்சி 

யில் உறைத்து நிற்றற்கு மத்தி பஞ்சாக்கரத்தை யுச்ச 
ரிக்க வேண்டும் 


104 


105 


சூத்திரம் X 


107 


10 . 


109 


1. சிவஞான சொரூபம் விளங்கப்பெற்ற உயிர் அச்சிவத்தோடு 

ஒற்றித்து நிற்றல் வேண்டும் " 
2. சிவஞான சொரூபம் விளங்கப்பெற்ற உயிர் , சிவபணியில் 

வழுவாது நிற்றலும் வேண்டும் 
3. சிவத்தோடேகமாய் நிற்கும் உயிரை ஆணவமலம் தாக் 

காது 
4. சிவத்தோடேகமாய் நின் ஐ சிவப்பணி இயற்றும் உயிர்க்கு 

மாயா கன்மங்களுமில்லை 


110 


111 


சூத்திரம் XI 


1 . 


சிவம் உயிர்க்கு அறிந்தும் அறிவித்து : உபகரிக்கும் 


113 


விஷ்ய சூசிகை 


116 


பாசம் நீங்கிய உயிர் சிவத்தில் இருலித உபகாரங்களையும் 
அறிந்து மறவாது அன்பு மீதூர்தல் வேண்டும் 
சிவநிஷ்டையில் உறைந்து நிற்பவரே சிவத்தின் சீபாதம் 
அடைவர் . 


3 . 





118 


121 


சூத்திரம் XII 
1. சிவப்பேற்றினை அடைந்த ஜீவன் முத்தன் மும்மலங்களை 

யும் அறக்களைவன் 
2. ஜீவன் முத்தன் சிவபத்ர்களோடு இணங்கி நிற்பன் 
3. ஜீவன் முத்தன் பத்தாது வேடத்தைச் சிவமெனக் கண்டு 

வழிபடுவன் 
4. ஜீவன் முத்தன் சிவலிங்கங்களை சிவமென வழிபடுவன் 


123 


... 


124 


... 


126 


... 


சிவஞான போத 


உபந்நியாச பாடம் 


ளன . 


முன்னுரை 
அன்பர்களே , 

இவ்வுபர்நியாச விஷயம் தமிழ்ச் சிவஞான போதம் . இச்சிவ 
ஞான போதம் தமிழ்ப் பாஷையிலுள்ள சைவ சாஸ்திரங்கட்கெல்லாம் 
செனூலாக விளங்குவது . . இந்நூல் ஒன்றே சைவ சாஸ்திரக் கருத் 
துக்களைச் சூத்திர ரூபமாக உணர்த்துவது . இதிலுள்ள சூத்திரங்கள் 
நூற்றுக்கணக்கானவைகளல்ல : பன்னிரண்டே . என்றாலும் இக் 
ப நூலில் சைவ சாஸ்திரக் கருத்துக்கள் யாவுமே வரையறுக்கப்பட்டுள் 

இவ்வரையறைக் கருத்துக்களின் விபரங்களாய் அவற்றின் 
கண் அடங்குவனவே பிற . அன்றியும் , இந்நூல் சைவ சாஸ்திரக் 
கருத்துக்களைக் கணக்கிட்டு மாத்திரம் கூறவுமில்லை . ஒவ்வொரு 
கருத்துமே தக்க முகாந்தரத்தால் தாபிக்கப்பட்டுமுள்ளது . 
முகாந்தாமே தருக்க நூலில் ஏது என்று சொல்லப்படும் . 

இத்தகைய சிவஞான போதத்தைத் தமிழ்ப் பாஷையில் இயற்றி 
உபகரித்தவர் நம் தமிழ் நாட்டுச் சைவ சந்தான குரவர்களில் முதல்வ 
ரான மெய்கண்டதேவர் . இவராலேயே நம் தமிழ்ப் பாஷைக்குச் 
சூத்திர ரூபயான சாஸ்திரமில்லாதிருந்த குறைவு நீக்கப்பட்டுள்ளது . 
இதுவன்றி இந்நூற்கு கார்த்திக உரையும் இவராலே கூறப்பட்டுள் 

இவ்வுரையில் ஒவ்வொரு சூத்திரமும் விஷயங்கட்குத் தக்க 
வாறு கூறுகளாகப் பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு கூற்றிலுள்ள விஷயம் 
இன்னது , ஏது இன்னது என்பதும் எடுத்துக் காட்டப்பட்டிருக்கின் 
றது . இதுவுமன்றி , ஒவ்வொரு விஷயமும் அததற்குரிய ஏதுவினால் 
எவ்வாறு பெறப்படும் என்பதையுணர்த்தும் திருஷ்டாந்தமும் செய் 
யுள் ரூபமாய் விளக்கப்பட்டுள்ளது . என்றாலும் , இவ்வுரை எல்லாராலும் 
எளிதில் அறியற்பாலதன்று இதன்கண் அடங்கிய சாஸ்திர நுணுக் 
கங்களும் தருக்க நுணுக்கங்களும் பல . இந்நுணுக்கங்களனைத்தை 


ளது . 


- 


vii 


யும் உணர்த்தும் நூல்களில் மிக ஆராய்ச்சியுடையார்க்கே இவ்வுரை 
நன்கு விளங்குவதாகும் . இத்தகைய நூல்கள் ஈம் தமிழ்ப் பாஷை 
யில் முற்காலத்திருந்து ஒழிந்தனவென்றும் இருந்திருப்பதில்லையென் 
றும் ஆராய்ச்சிக்காரர் பலதிறப்படுகின்றனர் . எது எவ்வாறாயினும் 
ஒருகாலத்து இல்லாதிருந்தன என்பது நிச்சயம் . - இக்குறைவும் நீங்கி 
தம் தமிழ்ச் சிவஞான போதம் எல்லார்க்கும் நன்கு விளங்கும்படி 
யுபகரிக்கப்பட வேண்டுவது மிக அவசியம் . இவ்வுபகாரத்தைச் செய்த 
வர், நம் தமிழ்நாடு செய்த தவமே உருவாய் வந்த மாதவச் சிவஞான 
முனிவர் . 


இச்சிவஞான முனிவர் நம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்ப் பாஷைக் 
குஞ் செய்துள்ள உபகாத்திற்கு அளவின்று . ஆரிய பாஷையில் 
சூத்திர பாஷ்யங்களிருப்பனபோல் , நம் தமிழ்ப் பாஷையிலும் இருத் 
தல் வேண்டுமென்பது இவரது முடிந்த கருத்து . இக்கருத்து நிறை 
வேறுதற்பொருட்டு இவர் இயற்றிய நூல் பல . தமிழிலக்கண நூல் 
கள் பலவற்றைச் சீர்பெறச் செய்தனர் . பல சாஸ்திர நூல்களையும் , 
முக்கிய தருக்க நூலொன்றையும் ஆரிய பாஷையினின்றும் மொழி 
பெயர்த்து தவினர் . இச்சிவஞான போதத்திற்கே சிற்றுரை பேருரை 
யென இரண்டு பாஷ்யங்களும் இயற்றியருளினர் . அவற்றுள் 
பேருரையே திராவிட மஹா பாஷ்யம் என இன்றும் வழங்கப்பட்டு 
வரும் . இப்பாஷ்யம் முற்றும் வெளி வந்தவா றில்லை . இதன் உப 
காரத்தை நாம் முற்றும் அடைந்தவாறுமில்லை . இக்காலத்து நமக்கு 
உபகாரமாய் விளங்குவது இவரியற்றிய சிற்றுனாயே . இச்சிற்றுரை 
யும் எல்லாராலும் அறிந்து கொள்ளும் விதத்தால் எழுதப்படவில்லை. 
விசேஷ அறிவும் தமிழ்ப் பாஷையிலுள்ள , தருக்கம் இலக்கணமுத 
லிய கருவி நூற்பயிற்சியும் சாள் தரப் படிப்பும் உடையோரால் மாத் 
திரம் அறிந்து கொள்ளும் லிதத்தில் எழுதப்பட்டுள்ளது . விசேஷக் 
கல்வியறிவு பெறுவதற்குத் தற்கால வர்த்தமானங்கள் இடங்கொடா 
என்பதையறிவோம் , - இத்தகைய கல்வியின்றிப் பொதுக் கல்வி 
யறிவு மாத்திரம் பெற்றுள்ளவர்கட்கும் , தற்காலம் இச்சிவஞான போத 
ஆபாய்ச்சியில் விருப்பம் உண்டாகிவருவதையும் அறிவோம் . ஆத 
லால் , இவர்களும் அறிந்து கொள்ளும் விதத்தில் இச்சிவஞான 
போதம் விளக்கப்படவேண்டுவது. மிக அவசியம் என்பது என்னு 


viii 


டேய கருத்து . இக்கருத்தே யாதும் நூலியற்ற எலாத கட: 
இவ்வுபந்நியாசம் இயற்றும்படி தூண்டியது . 

இவ்வாறு தூண்டப்பெற்ற நான் , இச்சிவஞான போதத்திலும் 
எல்லா விடயங்களையும் விளக்கலில்லை . என் சிற்றறிவிற் கெட்டி 
யனவும் , பொது அறிவும் சிறிது தமிழ்ப் பாஷா ஞானமும் உடை.. 
யோமாலும் அறியற்பாலனவுமான விஷயங்களை மாத்திரம் விளக்கி 
யுள்ளேன் . இவ்விஷயங்களை விளக்குமுறையில் , தற்கால அறிவிற் 
கேற்பச் சில மாற தல்களையும் செய்துள்ளேன் . பூர்வ ஆசிரியர்க 
ளால் எடுத்தாளப்பட்ட சில திருஷ்டாந்தங்களை விடுத்து வேறு! 
திருஷ்டாந்தங்களாலும் விஷயங்களை விளக்கியுள்ளேன் . 
திருஷ்டாங்களைத் தற்கால பூதசாஸ்திர ஆராய்ச்சிக்குத் தக்கவாறு 
மாற்றியுமுன்ளேன் . என்றாலும் , விஷயங்களில் யாதோர் மாறுத 
லும் செய்யவில்லையென்று நினைக்கிறேன் . இம்மாறுதல்கள் யாவும் 
வியை விளக்கத்தின் பொருட்டேயாதலால் , அவைகள் பிழையாகா 
வென்றும் நினைக்கிறேன் . பிழைகளேயாயினும் அப்பிழைகட்காக 

மன்னித்து இவ்வுபக்தியாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படி 
60. வாபிமானிகள் தமிழபிமானிகளாகிய எல்லாரையும் 
வேண்டுகிறேன் . 
இவ்வுபந்நியாசத்தை யேற்றுக்கொள்ளும் உங்கட்கு 

இதனை 
மயேற்றி முடித்ததற்கண் உதவிய பெரியார் நண்பர் பலர்களில் ஒரு 
லகலா ஈண்டுச் சொல்லாதிருக்க என் மனம் சம்மதிக்கவில்லை . இங்கண் 
பர் திருநெல்வேலி இந்து கலாசாலைத் தமிழ்ப் பண்டிதர் ஸ்ரீமான் சிதம் 
பர ராமலிங்க பிள்ளையவர்கள் . இவர்களின் அறிவாற்றலும் தமிழ்க் 
கல்வியும் சாஸ்திரப் படிப்பும் எவராலும் லியக்கற்பாலன . இவ்வுயக் 
நியாசத்தை யியற்றுங்கால் , அதிற்கண்ட விஷயங்களை இக்கண்பர் 
என்னோடு சம்பாஷித்துச் சீர்திருத்தங்கள் சொல்லியும் , இதனை 
யியற்றி முடித்தபின் அசலெழுத்தியும் அச்சுப்பிழைகள் பார்த்தும் 
செய்துள்ள உபகாரம் என்னால் மறக்கற்பாலதன்று . இக்கடன்பர்க் 
கும் இவ்வுபந்நியாசத்தை யியற்று தற்சண் உதவிய மற்றும் நண்பர் 
பெரியார்கட்கும் என்னுடைய மனப்பூர்வமான வத்தனங்களை அளிக் 


என்னை 


மன்றாடி 


- 


V.P. காந்திமதிநாதன் . 


ix 


திருச்சிற்றம்பலம் . 
ஸ்ரீ மெய்கண்ட தேசிகன் றிருவடி வாழ்க . 


சிவஞான போத 
உபந்நியாச பாடம் 


விநாயக வணக்கம் 
கல்லா னிழன்மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 
நல்லார் புனைவரே . 


ஸ்ரீ மெய்கண்ட தேவர் வணக்கம் 
வேதத்தி னரும் பொருளை விமலனரு ணந்திக்குப் 
போதித்த சிவஞான போதத்தைக் குருமாபால் 
ஓதித்தேர்ந் தருந்தமிழா லெமக்குணர்த்தி யெம்மூனம் 
சேதித்த மெய்கண்ட தேவனடி சிந்திப்பாம் . 


ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் வணக்கம் 
குறியமுனி யருளியமெய் வரத்தினா 

லவதரித்துக் கோதில் ஞானத் 
துறைசைநமச் சிவாயகுரு வருட்கடலும் 

வடமொழி தென் மொழிப்பேர்த் தூய 
நிறைகடலு முண்டுபுனி தாத்துவித 

சித்தாந்த நிலவப் பூமேல் 
மறைமொழி மெய்ச் சிவஞான பாடியஞ்செந் 
தமிழ்வகுத்த யோகி வாழி . 


திருச்சிற்றம்பலம் . 
ஸ்ரீ மெய்கண்ட தேசிகன் திருவடி வாழ்க 
சிவஞான போத 

முதற் சூத்திரம் 


அவன் அவள் அதுவெனும் அவை , மூ வினைமையின் 
தோற்றிய திதியே ; ஒடுங்கி மலத்துளதாம் ; 
அந்தம் ஆதி : என்மனார் புலவர். 


முதற் பாடம் 
சுருதிப் பொருள்களை அனுமானப் பிரமாணத்தால் 

நிர்ணயிக்கவேண்டும் . 


உலகப் பொருள்களை மூன்று வேறு விதங்களால் அறி 
கிறோம் . நேரிலும் அறிகிறோம் . பிறிதொன்றன் மூலமா 
யும் அறிகிறோம் . இவ்விருவிதங்களுமன்றி நூல்களாலும் 
அறிகிறோம் . பொருள்களை நாம் நேரில் அறியும்போது , 
அவற்றின் தன்மைகளை நாம் அளந்தறிதற்கு உபகாரமாய் நிற் 
பது அவ்வவற்றின் பிரத்தியக்ஷரூபமே . இவ்வாற்றியும் 
அறிவே பிரத்தியக்ஷப் பிரமாணம் எனப்படும் . இப்பிரமா 
ணத்தால் நாம் எல்லாப் பொருள்களையும் அறிய முடியாது . 
நமக்கு எல்லாப் பொருள்களும் பிரத்தியக்ஷமாதல் இல்லை . 
பிரத்தியக்ஷமாகக்கூடிய பொருளையும் வேறு விதத்தால் அறி 
வதுண்டு . மலையிலுள்ள தீயைப் பிரத்தியக்ஷமாக அறிதல் 
கூடும் . ஆனால் அதனை எப்போதும் பிரத்தியக்ஷமாக அறிவ 
தில்லை . அம்மலையினின்று கிளம்பி வரும் புகையைக் கண்டே 
அம்மலையில் தீயுண்டென்று ஊகித்தறிகிறோம் . இனி பிரத் 

3 


சூத்திரம் | 


சிவஞான போத 


பாடம் 1 


தியக்ஷமாகமாட்டாத பொருளையும் இவ்வாறு ஊகித்தறிய 
லாம் . அதாவது அதன் தன்மையைப் பிரத்தியக்ஷமாகும் 
வேறு பொருளினுதவியால் அளந்து அறியலாம் . இவ்வறிவே 
அனுமானப் பிரமாணம் எனப்படும் . இப்பிரமாணத்தால் ஒரு 
பொருளை நேரில் அறியவில்லையென்றாலும் வேறோர் பொரு 
ளில் அறியக்கிடக்கும் ஏதுக்கள் வாயிலாக அப்பொருளை நாம் 
ஊகித்தறிதற்கு இப்பிரமாணம் உதவும் . இவ்வாறு ஊகித்தறி 
தலுமின்றி இன்னொரு விதத்தாலும் அறிவதுண்டென்றோம் . 
அதுவே நூல்களால் அறிதலென்றும் சொன்னோம் . ஈண்டுப் 
பொருள்களை நமக்கு அளந்தறிவிப்பன நூல்களே . இவற் 
றுள் கடவுளை யுணர்த்தும் நூல் சுருதி அல்லது ஆகமம் என் 
னும் பேரால் வழங்கப்படும் . இவ்வாகமத்தைக் கொண்டறி 
யும் அறிவே ஆகமப் பிரமாணம் எனப்படும் . ஆகவே பிர 
மாணங்கள் மூன்று வகையென முடியும் . இப்பிரமாணங்களை 
உணர்த்தும் நூலே அளவை நூல் எனப்படும் . இவற்றுள் 
சுருதிப்பொருளை நாம் அறிதற்கு உதவியாய் நிற்பது எது 
என்பதை ஆராய்வாம் . 

சுருதிகள் கடவுளையுணர்த்தும் என்றோம் . இக்கட 
வுளை நாம் கண்ணால் காணமுடியாது . 

காதால் கேட்க முடி 
யாது . வேறெந்த இந்திரியத்தாலும் அறியமுடியாது . இது 
பிரத்தியக்ஷப் பொருளன்று . என்றாலும் சுருதிகள் கடவு 
ளின் இயல்புகளைக் கூறுமென்றோம் . ஆனால் இச்சுருதிகள் 
கூறுவதால் மாத்திரம் கடவுள் உண்டென்றேனும் அக்கடவு 
ளின் தன்மை இன்னதென்றேனும் துணிய ஒருப்படோம் . 
இவ்வொரு காரணத்தால் மாத்திரம் நமக்குத் தெளிவு உண் 
டாவதில்லை. அன்றியும் ஆகமப்பிரமாணத்தால் மட்டும் கிடைக் 
கும் அறிவு கேவலம் நூல் அறிவு . அதனால் நமக்கு அனுபவ 

4 


சூத்திரம் | 


உபந்நியாச பாடம் 


பாடம் 1 


அறிவு கிடைப்பதில்லை , இவ்வனுபவ அறிவே நமக்குப் 
பயன் தரும் அறிவு . இவ்வறிவு சிந்தனை செய்து ஆராய்தலி 
னாலேயே கிடைப்பது . ஆதலால் ஆகமப் பிரமாணத்தால் 
நமக்குக் கிடைக்கும் அறிவு வேறு பிரமாணத்தாலும் வலி 
யுறுத்தப்படல் வேண்டும் . கடவுளைப் பிரத்தியக்ஷப் பிரமா 
ணத்தால் அறிய முடியாதென்றோம் . எனவே , ஆகமப் பிர 
மாணத்தால் நமக்குக் கிடைக்கும் அறிவை வலியுறுத்துவது 
அனுமானப் பிரமாணம் ஒன்றே . இவ்வனுமானப் பிரமாணத் 
தாலேயே கடவுளைப்பற்றிய அனுபவ அறிவு மாத்திரமன்றி , 
அக்கடவுளை யுணருமுகத்தால் உயிர் முதலிய வேறு பொருள் 
களைப்பற்றிய அனுபவ அறிவும் நமக்கு உண்டாகவேண்டுவது . 
இவ்வனுபவ அறிவைத்தர எழுந்ததே இச்சிவஞான போத 
நூல் . 


இப்போத நூல் கடவுள் உண்டென்று இன்னசுருதி கூறு 
மென்றாவது , கடவுளின் தன்மையின்னதென்று இன்ன சுருதி 
கூறுமென்றாவது நமக்கு உணர்த்தாது : உலகிற் காணப்படும் 
இன்ன ஏதுக்களால் கடவுள் உண்டென்று உணரலாமென் 
றும் , இன்ன ஏதுக்களால் கடவுளின் தன்மை இன்னதென்று 
உணரலாயென்றும் நமக்குக் குறிப்பாயும் வெளிப்படையாயும் 
உணர்த்தி , அக்கடவுளைப்பற்றிச் சுருதிகள் கூறும் கருத்துக் 
களைத் தெளிவுறுத்தும் . சனகாதி நால்வர் இத்தகைய 
தெளிவு பிறவாது மயங்கியதினாலே யே நம் கடவுள் தக்ஷிணா 
மூர்த்தியா யெழுந்தருளியிருந்து இந்நூலின கருத்துக்களை 
யுள்ளடக்கிய சின்முத்திரையால் உண்மை யுணர்த்தியருளினா 
ரென்றும் இச்சின்முத்திரையே சிவஞான போத முத்திரை 
யெனப்படுமென்றும் உண்மைப் புராணங்கள் கூறும் . இதுவு 
மன்றி , இந்நூலொன்றே எல்லாச் சுருதிப் பொருள்களையும் 


5 


சூத்திரம் 


சிவஞான போது 


பாடம் 1 


எவ்வகை மயக்கமும் அற இனிது விளக்குவதால் , இது நந்தி 
யெம்பெருமான் வழித்தாய் சனற்குமாராதி சைவாசாரிய 
பரம்பரையில் பண்டும் இன்றும் என்றும் உபதேசிக்கப்பட்டு 
வரும் . இந்நூல் இவ்வாறு சுருதிப் பொருள்களை அளவை 
நூலின்படி தெளிவுறுத்துவதை உணர்த்தவே , இதன் முதற் 
சூத்திரம் என்மனார் புலவர் என்று முடிவுகூறும் . 

ஈண்டுப் 
புலவர் என்றது அளவை நூல் உணர்ந்தாரையே . இம்முதற் 
சூத்திரமன்றி ஏனை ஒவ்வொரு சூத்திரமும் இப்படிச் சுருதிப் 
பொருள்களை உணர்த்துவதால் இவ்வாக்கியம் ஒவ்வொரு சூத் 
திரத்திறுதியிலும் இருப்பதாகக் கொள்ளல் வேண்டும் . இ 
கருத்தையே இந்நூல் ஆறாஞ் சூத்திரத்திறுதியிலுள்ள 
இசைக்குமன்னுலகே என்பதும் உணர்த்தும் . 

ஆண்டுள்ள 
உலகு என்னும் சொல்லும் அளவை நூலுணர்ந்து மெய்பறி 
வில் நிலைபெற்ற பெரியாரையே உணர்த்தும் . இந்நூல் ஆறாஞ் 
சூத்திரமுதல் சிறப்பியல்பு கூறுகின்றதாகலின் இக்கருத்து 
மற்றோர் முறையும் கூறப்பட்டது . இவ்வாறு பொதுவியல்பு 
சிறப்பியல்புகளாகிய இருவகை இயல்புகளையும் உணர்தற்கு 
அளவை நூலுணர்ச்சி வேண்டப்படும் என்பதை யுணர்த்தவே 
இந்நூலின் வழி நூலாகிய சிவஞான சித்தியிலும் அளவை 
யியல் முதற்கண் வைக்கப்பட்டுள்ளது . இக்கருத்தை யுணர்த் 
தும் வாக்கியம் வடமொழி முதற் சூத்திரத்து இல்லையென்றா 
லும் , அதன் இறுதிச் சூத்திரம் இந்நூற்குச் சிவஞான போத 
மென்னும் பெயரைத் தந்து , அது சைவார்த்த நிர்ணயம் செய் 
வதாய்க் கூறிற்றாகலின் அதன் கருத்தும் இதுவே . சிவஞான 
போதம் என்னும் நூற்பெயரின் கருத்தும் இதுவே . சிவம் 
எனப்படும் கடவுட்கு உண்டெனச் சுருதிகள் கூறும் இயல்பு 
களைத் தேர்ந்து தெளிதல் ; அதாவது அவ்வியல்புகளை அளவை 

6 


( 


சூத்திரம் | 


பாடம் 2 


உபந்நியாசபாடம் 


நூலின்படி நிச்சயித்தல் என்பது பொருள் . ஆகவே இந்நூ 
லின் ஒவ்வொரு சூத்திரமும் சுருதிப் பொருள்களை அளவை 
நூலின்படி வலியுறுத்தியுணர்த்த எழுந்ததென்பது பெறப் 
படும் . அவற்றுள் இம்முதற் சூத்திரம் கடவுளுண்டென்றும் 
அக்கடவுள் அரனே என்றும் கூறும் சுருதிகளை ஏதுக்கள் 
கொண்டு வலியுறுத்தும் . அவ்வேதுக்களை ஒவ்வொன்றாய் 
ஆராய்ந்து மேற்செல்வாம் . 


இரண்டாம் பாடம் 
இவ்வுலகம் பலவாய்ச் சடமாயுள்ளது. 


கடவுள் உண்டென்று அனுமானப் பிரமாணத்தால் நிர் 
ணயிக்கலாமென்றோம் . அதனால் நிர்ணயித்தலாவது கட 
வுள் உண்டென்பதையுணர்த்தும் ஏதுக்களை நமக்குப் பிரத்தி 
யக்ஷமாகும் வேறு பொருள்களிற் காணுதலென்றும் சொன் 
னோம் . கடவுளையன்றி வேறு பொருள்கள் உலகப் பொருள் 
களே .. உலகப் பொருள்களும் இருதிறத்தனவாயுள்ளன . 
அறிவுடைப் பொருள்களும் உள : அறிவில் பொருள்களும் 
உள . இவற்றுள் அறிவுடைப் பொருள் தனித்துக் காணப் 
படுவதில்லை : அறிவில் பொருளோடேயே சேர்ந்து காணப் 
படும் . என்றாலும் இவ்விரண்டும் வெவ்வேறு பொருள்களே . 
இவை முறையே சித்து , ஜடம் எனப்படும் : சேதனம் , அசேத 
னம் என்றும் சொல்லப்படும் . இவற்றுள் சித்துப் பொருள் 
களின் தொகுதியைச் சித்துலகமென்றும் , ஜடப் பொருள்க 
ளின் தொகுதியைச் சடவுலகமென்றும் சொல்லலாம் . இவ் 
விரு வுலகங்களுள் சித்துலகம் நமக்குப் பிரத்தியக்ஷமாவ 
தின்று . அதில் கடவுள் உண்டென்பதை யுணர்த்தும் ஏதுக் 


. 


I பா . 1 . 
7 


சூத்திரம் | 


சிவஞான போத 


பாடம் 2 


களை நாம் காணமுடியாது . அவ்வேதுக்களை நாம் காணு 
நற்குரிய உலகம் இச்சடவுலகமே . 

இவ்வுலகின் இச்சடத்தன்மை யொன்றே கடவுள் உண் 
டென்பதை உணர்த்துமா ? உணர்த்தாது . ஜடப்பொருள் 
கட்கெல்லாம் கருத்தா வேண்டப்படும் என்பதின்று . அவற் 
றின்கண் யாதானும் ஒரு தொழில் நிகழ்வதானால் மட்டும் அத் 
தொழிலினை இயற்றக் கருத்தாலேண்டுமென்று துணியலாம் . 
பாதானும் ஓர் பொருள் ஜடமாயிருப்பினும் தனித்த ஒன்றா 
யிருக்குமேல் அது என்றும் ஒரே நிலையில் நிற்கும் . அதற்கு 
விளங்குதல் மறைதல் இல்லை : அதாவது தோற்ற ஒடுக்கங் 
கள் இல்லை : அதன்கண் யாதோர் தொழிலும் நிகழாது . 
ஆனால் அச்சடப்பொருள் பல பொருள்கள் சேர்ந்த ஒன்றா 
யிருப்பின் அதற்குச் சேர்தல் பிரிதல் உளவாம் : அதாவது 
தோற்ற ஒடுக்கங்கள் உளவாம் . இத்தோற்ற ஒடுக்கங்களா 
கிய தொழில்களை இயற்றுதற்குக் கர்த்தாவாகிய கடவுள் 
வேண்டுமென்றும் துணியலாம் . என்றால் இச்சடவுலகம் 
தனித்த ஒரு பொருளா ? அல்லது பல பொருள்கள் சேர்ந்த 
ஒன்று ? இவ்வுலகம் தனித்த ஒரு பொருளன்று . இது மண் 
முத பிய ஐந்து பூதங்களின் தொகுதி என்பதை யாரும் ஒப்பு 
வர் . இதுவேயன்றி ஒவ்வொரு பூதமும் அததன் காரியங்க 
ளும் மேற்கூறிய பல பொருள்களின் தொகுதியேயாமென்ப 
தும் சற்று ஆராய்தலினால் தெரிந்துகொள்ளப்படும் . என 
இவ் லகம் பலவாய்ச் சடமாயுள்ளதென்பதில் யாதோர் சந் 
தேகமுமில்லை. இக்கருத்தினை யுணர்த்தவே இச்சூத்திரம் உல 
கினை அவை என்னும் அஃறிணைப்பன்மைச் சொல்லால் 
• ஓதியது . 


வே 


8 


சூத்திரம் | 


உபநீ நியாச பாடம் 


பாடம் 3 


மூன்றாம் பாடம் 
இவ்வுலகம் அவயவப்பகுப்புடையது . 


பல 


இவ்வுலகம் பலவாய் ஜடமாயுள்ளதென்றோம் . அவ் 
வாறிருந்தால் மாத்திரம் அதற்குத் தோற்றக்கேடுகளும் அவை 
யுளவாதல்பற்றிக் கருத்தாவும் உண்டென்றோம் . ஆனால் 
அவ்வேது ஒன்றே போதுமா ? போதாது . ஒரு பொருளிற் பல 
பகுதிகள் காணப்படலாம் ; என்றாலும் , அப்பகுதிகள் பிரிக் 
கப்படுந் தன்மையனவாயிருந்தாலன்றி , அவைகள் ஒருகாலத் 
துக் கூடின ஒருகாலத்துப் பிரிவன என்பன பெறப்படா . 
அக்கூடுதல் பிரிதல்களாகிய தொழில்களைச் செய்தற்குரிய 
கர்த்தா வேண்டுமென்பதும் பெறப்படாது . ஆடையானது 

நூல்களாகப் பிரிக்கப்படுந் தன்மைத்தாயிருத்தலினா 
லேயே அந்நூலகளை ஆடையாகத் தோற்றுவித்தான் ஒருவன் 
உண்டென்றும் இனி அதை நூல்களாக ஒடுக் சபவனும் 
வேண்டுமென்றும் துணிவோம் . அதுபோல இச்சடவுலக 
மும் பிரிக்கப்படுந் தன்மைத்தாயிருப்பின் மாத்திரம் இதற் 
கும ஓர் கர்த்தா வேண்டுமென்று துணிய இடமுண்டு . 
ஆராய்ந்து பார்க்கில் இச்சடவுலகம் பிரிக்கப்படுந் தன்மை 
யதே . இவ்வுலகிலுள்ள மண் முதலிய பூதங்கள் ரசாயன 
சாத்திர விதிப்படி அவற்றின் சூக்கும் காரண பூதங்களாகப் 
பிரிக்கப்படுதலை நாம் அனுபவசித்தமாக அறிவோம் . இப் 
பிரிக்கப்படுந் தன்மையே அவயவட்பகுப்பு எனப்படும் . இத் 
தன்மையுள்ள பொருள்களால் ஆக்கப்பட்ட இவ்வுலகமும் 
அவயவப்பகுப்புடையது என்பது பெறப்படும் . 

இக்கருத் 
1 ரூ . I ப . 2 1 Chemistry . $ . சுவாமிகள் கூறிய நிலம் மலை கடல் 
திருஷ்டாந்தம் பௌதிக நூல் ஆராய்ச்சியில்லாதாரும எளிதில் உசர்ந்து 
கொள்ளுதற் பொருட்டாம் . 

9 


சூத்திரம் 1 


சிவஞான போத 


பாடம் 4 


தையுணர்த்தவே இச்சூத்திரம் உலகினை அவை என்னும் 
ஒரு சொல்லால் ஓதி நிறுத்தாது உலகப் பொருள்களை மூன்று 
பிரிவுபடுத்தி அவன் அவள் அது எனும் அவை எனப் பிரித் 
தும் தொகுத்தும் ஓதியது . 


நான்காம் பாடம் 
இவ்வுலகம் சுட்டியறியப்படுவது 


இவ்வுலகம் பலவாய்ச் சடமகயுள்ளதென்றும் அவயவப் 
பகுப்புடையதென்றுஞ் சொன்னோம் * . இக்காரணங்களால் 
மாத்திரம் இவ்வுலகிற்குத் தோற்ற ஒடுக்கங்கள் உள என்பது 
பெறப்படாது . இவ்வுலகப் பொருள்களில் தானும் ஒன்று 
வியாபகமாயிருக்குமேல் அதன் இடத்திற்கு எல்லை யென்ப 
தின்றாம் . எல்லையுள்ள பொருளே பிரத்தியக்ஷமாகற்பாலது . 
அதுவே தோன்றுதற்கும் ஒடுங்குதற்கும் உரிய பொருள் . 
அதுவன்றி யாதோர் எல்லையுமில்லாத வியாபகப் பொருள் 
எவ்வாற்றானும் பிரத்தியக்ஷமாதல் இல்லை . 

அது ஒருகாலத் 
துத் தோன்றிற்று என்று சொல்லவுமுடியாது . அதற்குக் 
கர்த்தா வேண்டும் என்பதும் பெறப்படாது . அது பல பகுதி 
களையுடையதாயிருந்தாலும் பிரிவுபடக்கூடுவதாயிருந்தாலும் 
வியாபகமாயிருத்தலால் ஒரு கருத்தாவை வேண்டாது . வியா 
பகமல்லாத பொருட்கே கர்த்தாவேண்டப்படும் . அதற்கு 
இடவரம்பு உண்டு . இவ்வரம்பு பெரிதாயுமிருக்கலாம் : சிறி 
தாயுமிருக்கலாம் . என்றாலும் அது வரம்பினையுடையதே . 
உலகில் நாம் காணும் பொருள்கள் யாவும் இவ்வரம்பினை 
யுடையனவே . அவையாவும் சுட்டியறியப்படுவனவே . அவற் 
றின் தொகுதியாகிய இவ்வுலகமும் சுட்டியறியப்படுவதே. 

சூ , 1 பா . 1 , 2 . 
10 


சூத்திரம் | 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


இக்கருத்தினை யுணர்த்தவே இச்சூத்திரம் உலகைப் பகுத்துக் 
கூறுதற்கு வேறுவகைச் சொற்களால் ஓதாது , 
அவள் அது என்னும் சுட்டுச் சொற்களால் ஓதியது . 


அவன் 


ஐந்தாம் பாடம் 
இவ்வுலகம் ஒருசேர முத்தொழிற்படும் . 


J 


இவ்வுலகப் பொருள்கள் பல என்றும் அவை யாவும் 
அவயவப் பகுப்புடையன என்றும் சுட்டியறியப்படுவன என் 
றும் அதுபற்றி இவ்வுலகத் தொகுதியும் பலவாய்ச் சடமாய் 
அவயவப் பகுப்புடையதாய்ச் சுட்டியறியப்படுவதாயுள்ள 
பொருள் என்றுஞ் சொன்னோம் இவ்வேதுக்களால் இவ் 
வுலகிற்கு ஒரு கர்த்தா வேண்டுமென்பது பெறப்படுமா ? 
யாதானும் ஓர் பொருளில் மேற்கூறிய மூன்று ஏதுக்களுமிருப் 
பினும் அதுபற்றி அப்பொருள் தோற்ற ஒடுக்கங்களாகிய 
தொழில்களைப் பொருந்தினும் அத்தொழில்களைச் செய்யக் 
கர்த்தாவேண்டும் என்பது அவசியமின்று , 

ஒரு பொருள் 
ஒடுங்க மற்றொரு பொரு " உண்டாவகைப் பார்க்கிறோம் .. 
விறகு ஒடுங்கச் சாம்பல் உண்டாவதைப் பார்த்துளோம் . விற 
கில் நிகழ்ந்த ஒடுக்கத் தொழிலே சாம்பலைத் தோன்றச் செய் 
தது . அப்படியே இவ்விரு தொழில்களில் ஒன்று மற்றொன் 
றைச் செய்யலாம் . 

அதாவது இவ்விரு தொழில்களில் யாதா 
னுமொன்று இவ்வுலகப் பொருள்களிற் சிலவற்றில் மாத்திரம் 
நிகழுமாயின் , அத்தொழில் மற்றொரு தொழிலைச் செய்தல் 
ஒருவாறு கூடும் . இதுவன்றி எக்காலத்தேனும் இவ்வுலகப் 
பொருள்கள் யாவற்றினும் இவ்விரு தொழில்களில் ஒரு 
தொழில் ஒருசேர நிகழுமாயின் , அக்காலத்தில் அத்தொழில் 


சூ I பா . 2 


* . 


சூத்திரம் | சிவஞான போத 

பாடம் 5 . 
மற்றொரு தொழிலைச் செய்தல் சிறிதும் கூடுவதின்றாம் . ஆத 
லால் அக்காலத்தில் அத்தொழிற்குக் கர்த்தா வேறுவேண்டும் 
என்றே பெறப்படும் . இவ்வுலகப் பொருள்கள் யாவும் அதா 
வது இவ்வுலகத் தொகுதி முற்றும் எக்காலத்தேனும் ஒரு 
சேரத் தொழிற்படுதல் கூடுமா என்பதே ஈண்டு ஆராய வேண் 
டுவது , அதனை ஆராய்வாம் . 

இவ்வுலகில் ஒருஜாதிப் போருள்களான நெல் , ஈசல் 
முதலியன கால விசேஷத்தால் ஒருங்கே தோன்றி நின்றழி 
வதை யறிவோம் . ஈண்டுப் பொருள்கள் ஒருங்கே தோன் 
றற்கும் , நிற்றற்கும் , அழிதற்கும் காரணங்கள் . அவற்றின் 
ஜாதிப் பொதுத் தன்மையும் காலவி சேஷமுமே . இவ்வுலகப் 
பொருள்கள் யாவும் பலவாய்ச் சடமாய் அவயவப் பகுப்புடை 
யனவாய் சுட்டியறியப்படுவனவாயிருத்தலால் ஒருஜாதிப் 
பொருள்கள் என்பதில் தடையில்லை . இவைகட்கு ஜாதிப் 
பொதுத் தன்மையுள்ளது . கால விசேஷமும் வரும்போது 
இவைகள் ஒருங்கே யழியவும் மீளவும் ஒருங்கே தோன்றவும் 
கூடும் . எனவே இவ்வுலகம் ஒருசேரத் தோற்ற ஒடுக்கங் 
களாகிய தொழில்களைப் பொருந்துமென முடியும் . 
தோற்ற ஒடுக்கங்கள் உள எனவே இடைநிலையாகிய திதி அல் 
லது நிலைத்தொழிலும் உண்டென்பதாகி இவ்வுலகம் ஒருசேர 
முத்தொழிற்படுமென முடியும். 

. இக்கருத்தினை யுணர்த் 
தவே அவன் , அவள் , அது என்றபோதே பலவாய்ச் சட 
மாதலும் அவயவப் பகுப்புடைமையும் சுட்டியறியப்படுந் தன் 
மையும் பெறப்படுமாயினும் இச்சூத்திரம் உலகினை அச்சொற் 
களால் மாத்திரம் விளக்கி நிறுத்தாது , உலகப் பொருள்களுக் 
குள்ள ஜாதிப்பொதுத் தன்மையுமுணர்த்த ஒரே சொல்லாகிய 


12 


சூத்திரம் | 


உபந்நியாச பாடம் 


பாடம் 


அவை என்னும் சொல்லையும் சேர்த்து அவன் , அவள் , அது 
எனும் அவை மூவினைமையின் என்றோதியது . 


ஆறாம் பாடம் 
இவ்வுலகம் உள்ள பொருள் . 


அது கேவ 


இவ்வுலகமும் அதன் பல பகுதிகளும் தோற்றம் நிலை 
ஒடுக்கமாகிய மூன்று தொழில்களையும் பொருந்தி நிற்கு 
மென்று கூறினோம் . என்றாலும் இவ்வுலகிற்குக் கர்த்தா 
வேண்டுமென்பது பெறப்படுமா ? அன்று , இவ்வுலகம் இல் 
பொருளாகில் இல்பொருளுக்குக் கர்த்தா வேண்டுவதின்றாத 
லால் இவ்வுலகிற்கும் கர்த்தா வேண்டுவதின்றாய் முடியும் . 
ஆனால் மேற்கூறிய முத்தொழில்களையுடைய உலகம் இல் 
பொருளாயிருக்க முடியாது . இல்பொருளாகிய முயற்கோட் 
டிற்கு முக்காலத்தும் தோற்றமுதலிய கிடையா. 
லம் வசனமாத்திரமே . நாம் ஆராய்ச்சி செய்யும் இவ்வுல 
கிற்கோ தோற்றமுதலியன உள என்று முற்பாடத்தில் விளக் 
கியுள்ளேம் . ஆதலால் அது இல்பொருளாக மாட்டாது : உள் 
பொருளே யாதல்வேண்டும் . எக்காலத்தும் உள்பொருளாத 
லும் வேண்டும் . ஒரு காலத்து உள்ள பொருள் மற்றொரு 
காலத்து இல்பொருளாவதில்லை . இல்பொருள் உள்பொரு 
ளாவதுமில்லை ; உள்பொருள் இல்பொருளாவதுமில்லை. 
இதுவே சத்காரிய உண்மை . இவ்வுண்மையை உணர்த்தி வலி 
யுறுத்தவே இச்சூத்திரம் அவை- திதியே என்று இயைபுற 
ஓதியது . ( திதி = உள்பொருள் ). 


சூ . I பா , 5 . 


13 


ஆத்திரம் | 


சிவஞான போத 


பாடம் 7 


ஏழாம் பாடம் 


இவ்வுலகம் கர்த்தாவையுடையது . 


உலகம் 


இவ்வுலகம் உள்பொருளென்றோம் * . அது தோற்றம் 
நிலை இறுதியாகிய மூன்று தொழில்களையுமுடையதென்றும் 
கூறினோம் . என்றாலும் தானே தோன்றி தானே நின்று 
ஒடுங்காதா ? அதன் தோற்றம் நிலை ஒடுக்கங்களுக்கு ஒரு 
கர்த்தா ஏன் வேண்டும் ? என்பதை ஆராய்வாம் . 
உள்ள பொருள் : ஒடுங்கிய போதும் உள்ள பொருள் ; தோன் 
றியபோதும் உள்ள பொருள்;. நிற்கும்போதும் உள்ள 
பொருள் . அதாவது ஒரே உலகம் மூவேறு விதங்களாய் 
வடிவம் மாறும் . ஒடுங்கியபோது காரண வடிவமாயிருக்கும் ;; 
தோன்றியபோது காரிய வடிவமாய் வரும் ; நிற்கும்போது 
அக்காரிய வடிவில் வளரும் . இவ்வாறு வடிவம் மாறும் உல 
கம் சித்தன்று : ஜடம் . ஆதலால் இதுதானே தன் வடிவத்தை 
மாற்றிக்கொள்ளமாட்டாது. மண் தானே தன் வடிவத்தைக் 
குடமாக மாற்றிக்கொள்ளமாட்டாது . அதனை அவ்வாறு 
மாற்றக் குயவன் ஒருவன் வேண்டும் . அவ்வாறே உலகின் 
காரண வடிவத்தைக் காரிய வடிவமாக மாற்றுதற்கும் , அவ் 
வடிவில் அதனை வளர்ப்பதற்கும் , மீள அதனைக் காரண வடிவ 
மாக ஒடுக்குதற்கும், சேதனனாகிய கர்த்தா ஒருவன் வேண் 
டும். இக்கருத்தினை யுணர்த்தவே இச்சூத்திரம் அவை 
தோன்றிய என்னாது அவை தோற்றிய எனப் பிற 
வினையில்ஓதியது . 

சூ . I பா . 6. 1 சூ . I பா . 


5 . 


14 


சூத்திரம் | 


உபந்நியாச பாடம் 


பாடம் 


எட்டாம் பாடம் 
இவ்வுலகம் மாறி மாறி முத்தொழிற்படும் . 


இவ்வுலகம் தோற்றம் நிலை ஒடுக்கமாகிய மூன்றுதொழில் 
களைப் பொருந்திகிற்குமென்றோம் * . இம்மூன்று தொழில் 
களையும் ஒரேமுறைதான் பொருந்திநிற்குமா ? அன்றி மாறி 
மாறிப் பொருந்திநிற்குமா ? என்பதை ஆராய்வாம் . இவ்வுல 
கம் என்றும் உள்ள பொருள் என்றோம் . இதன் தோற்ற 
நிலை பொடுக்கங்கள் வடிவமாறுதலே என்றோம் . இவ்வடிவ 
மாறுதல் கர்த்தாவாலன்றித் தானே நடைபெறுமேல் அதற்கு 
யாதும் பயன் வேண்டப்படுவதில்லை . இவ்வடிவமாறுதல் 
சேதனனாகிய கர்த்தாவாலேயே யுளதாக , அது யாதானும் 
பயன் கருதியே அக்கர்த்தாவால் செய்யப்படல் வேண்டும். 
இவ்வுலகினைத் தோற்றுமுன்னர் அது ஒடுங்கியன்றோ கிடந் 
தது . ஓர் பயன் கருதியன்றோ, அவ்வாறு ஒடுங்கிக்கிடந்த 
உலகம் தோற்றப்படுவதாயிற்று . அதுபோல் இனி ஒடுக்கப் 
படும் இவ்வுலகமும் மீளவும் அப்பயன் வேண்டப்படும்வரை 
தோற்றப்படவேண்டுமன்றோ. எனவே இம்முத்தொழிலாற் 
கருதப்படும் பயன் வேண்டப்படும்வரை ஒடுங்கின உலகம் 
ஒடுங்கியவாறே நில்லாது மீளவும் மாறிமாறித் தோன்றி நின் 
றொடுங்கிக்கொண்டு நிற்குமென முடியும், இக்கருத்தினை 
உணர்த்தவே இச்சூத்திரம் உலகினை உளதாய் ஒடுங்கும் என் 
றோதாது , ஒடுக்கத்தின் பின்னரும் உளதாம் . என்னும் 
பொருளையும் அடக்கி ஒடுங்கி உளதாம் என்றோதி 
யது . 


சூ . I பா . 5. 1 , 1 சூ .1 பா.6 . $ சிவஞான போதம் II சூத்திரத் 
துப் போக்கு வரவு என்ஓம் வாக்கியத்திற்குச் சவாமிகள் எழுதிய விசேட 
வுரையைப் பார்க்க , 

15 


சூத்திரம் | 


சிவபான போத 


பாடம் 9 


ஒன்பதாம் பாடம் 
இவ்லெகிற்குக் கர்த்தா அதன் சங்கார காரணனே . 


இவ்வுலகம் மாறி மாறி முத்தொழிற்படுமென்றோம் * 
அவ்வாறு தொழிற்படுத்துவது ஒரு சேதன கர்த்தா என் 
றும் சொன்னோம் . இவ்வுலகில் சேதனப்பொருள்களும் 
அசேதனப்பொருள்களும் உளவென்றுஞ் சொன்னோம் . 
என்றால் இச்சேதனப்பொருள்களில் யாதானும் ஒன்றே 
உலகின் கர்த்தாவாதல் கூடுமா ? என்பதை ஆராய்வாம் . இவ் 
வுலகம் ஒருகாலத்து ஒருசேர ஒடுங்குமென்றோம் . இவ் 
வொடுக்கமே சர்வசங்காரம் எனப்படும் . இச்சர்வ சங்கார 
காலத்தில் இச்சடவுலகப்பொருள்கள் யாவும் ஒடுங்குமென் 
பது முன்னரே விளக்கப்பட்டது . இக்காலத்துச் சித்து 
லகப்பொருள்களாகிய சேதனர்கள் எவ்வாறாவர் என்பதை 
முதற்கண் ஆராய்வாம் . இவ்வுலகிற் காணப்படும் சேதனப் 
பொருள்கள் யாவும் அசேதனப்பொருள்களோடு சேர்ந்தே 
காணப்படுமென்றோம் . என்றால் இவ்வுலகிலுள்ள அசேத 
னப் பொருள்கள் யாவும் ஒடுங்கிய காலத்து அவற்றோடு கூடி 
நின்ற சேதனப்பொருள்கள் யாவுமே காணப்படாது மறையு 
மென்பதாய் முடியும் . 

அதாவது இச்சேதனப்பொருள் 
களும் ஒடுங்குமென்பதாய் முடியும் . இவற்றின் ஒடுக்கமா 

என்பது பின்னர் விளக்கப்படும் . இவ்வொடுக்கம் 
எவ்வாறாயினும் சர்வசங்கார காலத்தில் சேதனப்பொருள் 
களும் விளக்கமின்றி மறைவதால் ஒடுங்கிய இச்சடவுலகம் 
அவைகளால் தொழிற்படுமாறில்லை . இச்சர்வசங்கார காலத் 
தும் தான் ஒடுங்காது இச்சடவுலகத்தை ஒடுக்கியவனே மீள 
அதனைத் தோற்றுவித்தற்குரியன் . இவனே சங்கார கார 

+ சூ . 1 பா . 7 . 1 சூ . 1 பா , 2 . 
சூ . I பா , 2. 11 சூ . பா . 12 . 

16 


வது 


* 


Iur . 8 . 


பா . 5 . 


. 


சூத்திரம் 


உபந்நியாச பாடம் 


பாட 


ணன் எனப்படுவன் . இவனே தனுகரண புவன போகங்களா 
கிய எல்லா அசேதனப் பொருள்களையும் தோற்றுவித்துச் 
சேதனப் பொருள்களோடு கட்டுவித்து , அச்சேதனப் பொ 
ருள்களை விளக்கமுறும்படி செய்பவன் . தோற்றுதற் கருத் 
தாவையும் ஒடுக்கத்தினின்று மாற்றித் தோற்றத் தொழிலில் 
நிறுத்துபவன் இவனே . திதி கர்த்தாவையும் ஒடுக்கத்தி 
னின்று மாற்றித் திதித் தொழிலில் நிறுத்துபவனும் இவனே . 
எனவே உலகின் தோற்றம் . நிலை ஒடுக்கங்களாகிய மூன்று 
தொழில்களையும் செய்யும் கர்த்தா இவனே என முடியும் . 
இதுவன்றி இவனுக்குத் தோற்றக் கேடுகளில்லை யென்பதும் 
இவன் அனாதிப் பொருளென்பதும் பெறப்படும் . இக்கருத் 
தினையே இச்சூத்திரம் ஒடுங்கி . உளதாம் என 
உணர்த்தும் . இவ்வாக்கியத்தின் பொருள் ஒடுங்கியாகிய 
சங்கார காரணனினின்றும் உளதாம் என்பது . 

சேற்றினின்றுண்டாகாது அதனை ஆதாரமாகக் கொண்ட 
கிழங்கினின் றுண்டாகிய தாமரை ‘ பங்கஜம் எனப்படுவது 
போலச் சங்கார காரணனினின்று உண்டாகாது அவனை 
ஆதாரமாகக் கொண்ட மற்றொன்றினின்று உண்டாகிய உலக 
மும் சங்கார காரணனினின்று உண்டாவதாய்ச் சுருதிகள் 
கூறும் . என்றால் சங்கார காரணன் இவ்வுலகின் காரணன் 
அல்லனோவெனின் , கூறுதும் . காரணம் மூன்று வகைப்படும் . 
அவை முதல் , துணை , நிமித்தமென்பன . குடத்திற்கு மண் 
முதற்காரணம் : தண்டசக்கரங்கள் துணைக்காரணம் : குயவன் 
நிமித்த காரணம் . இவ்வுலகிற்கும் இவ்வாறே முதல் , 
துணை , நிமித்த காரணங்கள் உள . அவற்றுள் சங்கார கார 
ணன் இவ்வுலகின் நிமித்த காரணனாவன் . இதன் முதற் 
காரணம் வரும் பாடத்திலும் துணைக்காரணங்கள் வருஞ்சூத் 
திரத்திலும் விளக்கப்படும் . 

17 


எம் . உலகம் எக்காலத்தும் உள்ள பொருள் என்றோம் . 

பத்தாம் பாடம் 
இவ்வுலகின் முதற்காரணம் மாயை . 
சங்கார காரணன் இவ்வுலகின் நிமித்த காரணனென் 
றும் அதன் முதற்காரணம் வேறொன்று என்றுஞ்சொன் 
னோம் * . அம்முதற் காரணந்தான் யாது என்பதை ஆராய் 


ை 


தோன்றிய காலத்தும் ஒடுங்கிய காலத்தும் உள்ள பொரு 
ளென்றோம் . தோன்றிய காலத்து நம்மாற் காணப்படும் 
இவ்வுலகமாய் விரிந்துள்ளதை அறிவோம் . ஒடுங்கிய காலத்து 
எவ்வாறுள்ளது என்பதே நாம் ஆராயவேண்டுவது . உலகம் 
ஒடுங்கியபோது அதன் காரணவடிவமாக மாறும் என்றோம் . 
இக்காரணப் பொருளே மாயை எனப்படும் . இச்சொல்லி 
லுள்ள மா தோற்றத்தையும் யா ஒடுக்கத்தையும் உணர்த் 
தும் . அதாவது இச்சொல்லின் பொருள் ஒடுங்கித் தோன் 
றுதற்கு இடனாய் நிற்பது . இம்மாயை வியாபகமாயுள்ள 
ஒரு சூக்கும ஜடப்பொருள். இது வியாபகமாயிருத்தலி 
நலே இதற்குத் தோற்றக் கேடுகளில்லை . இது அநாதிப் 
பொருள்களில் ஒன்று . இதினின்றுண்டாகிய உலகமே 
தோற்றக் கேடுகளையுடையது . இது அத்தோற்றக் கேடு 
கட்கிடனாய் மாத்திரம் நிற்பது . உலகப் பொருள்கள் யாவும் 
ஒடுங்கும்போது இதனுள்ளேயே அவற்றின் சூக்கும ரூப 
மாய் மாறியொடுங்கும் . மீளத் தோன்றும்போது இதனி 
னின்றே மேற்கூறிய சூக்குமப் பொருள்கள் யாவும் தூலரூப 
மாய் வெளிவரும் . யாது யாண்டு ஒடுங்கும் , அது அதனி 
னின்றே தோன்றும் . இவ்வுண்மை ஒரு தூலப் பொருட் 
கும் அதன் சூக்கும காரணப்பொருட்குமேயன்றி ஒரு தூலப் 
சூ . 1 பா . 9 . சூ . I. பா . 6. 1 சூ . 1. பா . 1 . 

18 


பொருட்கும் அதன் தூல காரணப்பொருட்குமன்று . வி 
தினின்றுண்டாகிய மரம் அவ்வித்தில் ஒடுக்குவதில்லை . 
வித்து , மரம் இவ்விரண்டும் தூலமாதலால் இவ்வுண்மை 
அவற்றிற்குப் பொருந்தாது . ஆனால் மாம் அதன் சூக்கும் 
காரணத்தில் ஒடுங்குவதில் தடையில்லை. அப்படியே இவ் 
வுலகமும் அதன் சூக்கும காரணமாகிய மாயையில் ஒடுங்குவ 
தில் தடையில்லை . ஆனால் சங்கார காரணனும் சூக்குமப் 
பொருளாதலால் அவனுள்ளே உலகம் ஒடுங்காதோ எனின் , 
ஒடுங்காது . இச்சங்கார காரணன் சித்துப் பொருள் . உல 
கப் பொருள்கள் யாவும் ஜடம் . ஜடம் ஜடத்தில் ஒடுங்குமென் 
பதும் மீள அச்சடத்தினின்று வருமென்பதுமே பொருத்தம் . 
இதுவன்றி ஜடப்பொருள் சித்தினின்று வருதலும் அதனுள் 
ஒடுங்குதலும் பொருத்தமன்று . இயற்கை விரோதம் . ஆத 
லாற் சங்கார காரணன் இவ்வுலகிற்கு முதற் காரணனாமா 
றில்லை : நிமித்த காரணன் மாத்திரமே . மாயையே இவ்வுல 
கின் முதற் காரணம் . 


ஆனால் கடவுள்பால் இவ்வுலகம் தோன்றியதாய்ச் சுருதி 
கள் சொல்லுவது என்னை எனின் கூறுவோம் . இவ்வுலகம் 
சங்கார காரணனை ஆதாரமாகக் கொண்ட வேறு காரணத்தி 
னின்று உண்டாகும் என்றோம் . அவ்வேறு காரணமே 
மாயை என்றுஞ் சொன்னோம் . எனின் , மாயை சங்கார 
காரணனாகிய கடவுளை ஆதாரமாகவுடையது என்பது பெறப் 
படும் . வித்தினின்று தோன்றிய முளையை அவ்விக்கக்கு 
ஆதாரமாகவுள்ள மண்ணினின்றுந் தோன்றியதாய்ச் சொல் 
வதுபோல , மாயையினின்று தோன்றிய உலகத்தை அதற்கு 
சற்காரிய வாதம் , the law of nature . || சூ . I , பா . 9 . 

19 


சூத்திரம் 


சிவஞான போத 


பாடம் 11 


லாத 


ஆதாரமாகிய கடவுள் பால் தோன்றியதாய்ச் சுருதிகள் கூறும் . 
எனின் , கடவுளின் ஆதரவின்றி உலகம் தோன்றாதோ 
எனின் , தோன்றாது . மண்ணின் ஆதரவில்லாத வழி வித் 
தினின்று முளை தோன்றாதது போலக் , கடவுளின் ஆதரவில் 

வழி மாயையினின்று உலகம் தோன்றுவதுமில்லை. 
இவ்வுண்மைகள் யாவும் உணர்த்தவே இச்சூத்திரம் மலத்து 
ஒடுங்கி உளதாம் என 

என இயைபுற ஓதும் . மலம் என்னும் 
இச்சொல் ஆணவம் , கன்மம், மாயை என்னும் மூவகை மலங் 
களையும் உணர்த்தும் பொதுச்சொல் . கன்மமலம் வருஞ் 
சூத்திரத்தில் விளக்கப்படுவதால் , இச்சூத்திரத்திலுள்ள இச் 
சொல் ஏனையிரண்டு மலங்களையும் உணர்த்தும் . அவற்றுள் 
இப்பாடத் துணர்த்தப்பட்டது மாயாமலம் * 


பதினோராம் பாடம் 
இவ்வுலகம் ஆணவமல நிவிர்த்தியின் பொருட்டு முத்தொழிற்படும் . 


உலகினைக் கர்த்தா தொழிற்படுத்துவரென்றோம் . அது 
வும் ஓர் பயன் கருதியே என்றோம் . இப்பயன் அக்கர்த்தா 
வால் யார் பொருட்டுக் கருதப்படுவது ? தன் பொருட்டா ? 
பிறர்பொருட்டா ? தன் பொருட்டேல் , அக்கர்த்தா தனக் 
கென்றோ குறையுடையராய் முடிவர் . ஆதலால் இப்பயன் 
அக்கருத்தாவின் பொருட்டன்று . என்றால் அக்கருத்தாவை 
யன்றிப் பயனை வேண்டி நிற்கும் பொருள்களுமிருத்தல் வேண் 
டும் . . அவைகள் அறிவுடையனவாயுமிருத்தல் வேண்டும் . அறி 
வுடைப்பொருள்களே பயன் கொள்ளுதற்குரியன . அவையே 
உயிர்கள் எனப்படும் . இவ்வுயிர்கள் உள என்பதும் இவற் 
* 1.1 சூததிரதது இலயித்த என்று துவக்கிய வெண்பாவினையும் , அதற்குச் 
சிவஞான சுகாம் களியற்றிய உரையையும் பார்க்க . 

1. சூ . I பா .8 . 
20 


t .. சூ . I யா . 7. 


சூத்திரம் 


உபந்நியாச பாடம் 


பாடம் 11 


றின் தன்மை இன்னதென்பதும் வருஞ்சூத்திரங்களில் விளக் 
கப்படும் . இவ்வுயிர்கள் பயனடைதற் பொருட்டே உலகம் 
தொழிற்படுத்தப்பட்டுவரும் . இப்பயன் நூதனமாய்த் தோன் 
றுவதன்று . முன்னில்லாதது என்றுந்தோன்றாது . இப்பயன் 
என்றும் இருந்தாலும் அதனை உயிர்கள் துய்க்கா கபடி அவ் 
வுயிர்களின்பால் ஓர் தடையுள்ளது . இத்தடையே அறிவுப் 
பொருள்களாகிய உயிர்களை அறியவொட்டாதபடி தடுப்பது 
என்பது பின்னர் விளக்கப்படும் . இத்தடை நீங்கினன்றி உயிர் 
எவ்வகைப்பொருளையும் அறியமுடியாது . எவ்வகைப் பய 
னையும் துய்க்கமுடியாது . இத்தடையே ஆணவம் என்று 
சொல்லப்படும் . வியாபகமாயுள்ள உயிரை அணுத்தன்மை 
யடையச்செய்வதால் ஆணவம் எனப்படும் . என்றாலும் இது 
வியாபகமாயுள்ள ஓர் சூக்கும ஜடப்பொருள் . இதற்குத் தோற் 
றக்கேடுகளில்லை. இது அநாதிப்பொருள்களில் ஒன்று . இது 
பொருளால் ஒன்றேயாயினும் அனேக ஆன்மாக்களறிவினை 
யும் மறைப்பது . ஆன்மாக்களின் அறிவு பல வேறுவிதமா 
யுள்ளதாதலால் அதனை மறைக்கும் இவ்வாணவத்தின் சாத்தி 
யும் பல வேறுவிதமாயுள்ளது . இருள் பொருளால் ஒன்றே 
பாயினும் பலர் கண்களை மறைப்பதுபோல , இம்மலமும் பலர் 
அறிவினை மறைக்கும் . இருள் கண்ணொளியைத் தடைசெய்து 
நிற்பதால் அதனை ஒளியின்மை என்னாது , பொருளே என் 
போம் . அப்படியே இவ்வாணவமும் உயிரின் அறிவைத் 
தடைசெய்து நிற்பதால் பொருளேயாம் . இத்தடையை 
யுடைய உயிர்களே பெத்த உயிர்கள் எனப்படும் . இப்பெத்த 
உயிர்கள் இத்தடையை எவ்வாறு கடப்பன என்பதே ஈண்டு 
ஆராயவேண்டுவது . 

21 


சூத்திரம் | 


சிவஞான போத 


பாடம் 11 


ஒரே இருள் பலர் கண்களை மறைத்தாலும் ஒவ்வொரு 
வரும் தனித்தனி விளக்கொளியினுதவியால் , அவ்விருளின் 
சக்தியை ஒரு சிறிது கடப்பதை அறிவோம் . அப்படியே 
ஒரே ஆணவம் பலர் அறிவினை மறைத்தாலும் ஒவ்வொரு 
வரும் கடவுளால் தத்தமக்குத் தோற்றுவிக்கப்பட்ட தனுகா 

திகளால் அவ்வாணவத்தின் தடையையும் ஒரு சிறிது 
கடப்பர் . இவ்வாறு கடத்தற்கென்றே உயிர்க்குத் தனுகர 
ணாதிகள் தோற்றுவிக்கப்படுவன என்பது பெறப்படும் . 
ஆனால் இத்தனுகரணாதிகளின் ஒடுக்கமும் இவ்வாணவ 
நிவிர்த்தியின் பொருட்டா ? ஆம் . வருத்தமான தொழிலைச் 
செய்யும் ஒருவன் அத்தொழிலை இடைவிடாது செய்யின் 
அதனைச் செய்து முடிக்க ஏலாதுபோவதை யறிவோம் . இவ் 
வாறன்றி இடையில் இளைப்பாறிச் செய்வனேல் , ஒருகாலத் 
திற் செய்து முடிப்பன் என்பதையும் அறிவோம் . உயிர் தனு 
கரணாதிகளின் உதவியைக்கொண்டு ஆணவ நிவிர்த்திபெறு 
வதும் இவ்வாறே . இவ்வுயிர் தனுகரணாதிகளோடு இடை 
விடாது தொழில் செய்யின் சலிப்பெய்தி ஆளவநிவிர்த்தி 
பெறாது நின்றுவிடும் . இஃதன்றி இடையில் ஒடுங்கி இளைப் 
பாறுமேல் , என்றேனும் ஆணவ நிவிர்த்தி பெறுவதிற் சந் 
தேகமில்லை . ஆதலால் இவ்வுலகின் ஒடுக்கமும் அதன் 
தோற்றம் 

போல ஆணவநிவிர்த்தியின் பொருட்டே யென்பது 
பெறப்படும் . இவ்விரண்டிற்கும் இடையேயுள்ள நிலைத்தொழி 
லும் அதன் பொருட்டேயாம் . ஆகவே உலகின் முத்தொழில் 
களும் உயிர்களின் ஆணவமல நிவிர்த்தியின் பொருட்டே 
என முடியும் . இம்முடிபையே இச்சூத்திரம் ஒடுங்கி மலத்து 
உளதாம் என்றுணாததும் . மலத்து ஒடுங்கி மலத்து உள 
தாம் என விரித்து உலகின் தோற்றநிலை ஒடுக்கங்களாகிய 

22 


சூத்திரம் 1 


பாடம் 12 


உபந்நியாச பாடம் 


மூன்று தொழில்களும் ஆணவமல நிவிர்த்தியின் பொருட்டே 
என்பதை யுணத்தும் . இவ்வாக்கியத்திலுள்ள மலம் ஈண்டு 
ஆணவமலத்தை யுணர்த்தியது . 


பன்னிரண்டாம் பாடம் 


இவ்வுலகின் முதற்கடவுள் அரனே . 


இவ்வுலகின் கர்த்தா சங்காரகாரணனே என்றோம் , 
இவனே இவ்வுலகினை ஒருசேர ஒடுக்குபவனென்றோம் . " . 
இவனால் இவ்வுலகம் ஒடுங்கும்போது , எனைச் சேதனர்களும் 
ஒடுங்குவான்றும் கூறினோம் . எனவே இவன் ஒருவனே 
சேதன அசேதன உலகங்கள் எல்லாவற்றையும் ஒடுக்குவன் 
என்பதாயிற்று . இதுபற்றியே இவன் அரன் எனப்படுவன் . 
அரனென்பதன் பொருள் சங்கரிப்பவன் என்பது . இவ்வ 
ரனே சர்வசங்கார காரணன் . சங்காரத் தொழிலே யன்றி 
ஏனையிரண்டு தொழில்களைச் செய்பவனும் இவனே என் 
றோம் . இம்முன்று தொழில்கட்கும் வேறு கர்த்தாக்களி 
ருப்பினும் அவர் யாவரும் இவனால் ஒடுக்கப்படுவரென்றும் , 
மீள இவனாலேயே தத்தம் தொழிலில் நிறுத்தப்படுவரென் 
றுஞ்சொன்னோம் . இக்கர்த்தர்கட்கன்றி மற்றை உயிர்கட் 
கும் இவ்வரனே மாயையினின்று தனுகரணாதிகளைத் தோற் 
றுவித்து, அவற்றை உயிர்களோடு கூட்டுவித்து , அவைகளைப் 
பந்தித்துள்ள மலத்தை நீக்குவனென்றுஞ் சொன்னோம் 
இத்தனுகரணங்கள் 

உயிர்கட்குத் 

தோற்றுவிக்கப்படுங் 
காலத்து அவற்றின் அறிவு விளங்கியும் , அவைகள் ஒடுக்கப் 
படுங்காலத்து அவற்றின் அறிவு மழுங்கியும் நிற்கும் . உயிர் 

1 சூ . 1 பா . 9 . 

23 


1 பா . 11 


சூத்திரம் | 


சிவஞான போத 


பாடம் 12 


களின் அறிவு விளங்க நிற்றலை அவற்றின் தோற்றம் என்ன 
லாம். அவைகளினறிவு மழுங்கிநிற்றலை அவற்றின் ஒடுக்கம் 
என்னலாம் . இத்தோற்ற ஒடுக்கங்களன்றி உயிர்கட்குக் 
தோற்ற ஒடுக்கங்களில்லை . அவைகள் சித்து ; ஜடப்பொருள் 
களே தோன்றி ஒடுங் சவன , என் றோம் . எது எவ்வாறாயி 
னும் உயிர்களின் அறிவு இவ்வரனால் விளங்கியும் மழுங்கியும் 
வருவதால் அவைகட்குச் சுதந்தரமென்பதின்றாம் . சுதந்திர 
முடையான் அரன ஒருவனே . வன் பாட்டு மற்றெல்லாப் 
பொருள்களும் பரதந்திரமாய் நிற்கும் . கடவுலகமுற்றும் 
இவனாலேபேதொழிற் பட்டுப் பாதந்திரபாய்நிற்கும் . சேதன 
லகமும் அவ்வாறே . 


இனி இவனும் முத்தொழிலியற றுவகாற பாதந்திரனா 
கானோ எனின் , ஆகான் . இவன் நமனோர் போலக் கரணத் 
தாற்றொழில் செய்யான் : சங்கற்பமாத்திகாயானே தொழில் 
செய்வான் . 

அதாவது இவனது சந்நிதி மாத்திரையானே 
உலகம் தொழிற்படும் . இத்தொழிற்பாட்டால் இவனுக்குப் 
பரதந்திர மெய்துதல் இல்லை . காலம் எல்லாத் தொழில்களை 
யும் செய்தும் தான் விகாரமின்றி நிற்கும் - அதுபோல இவ் 
வரனும் தான் இயற்றுந்தொழிலில் கொடக் குண்ணாது சுகந் 
திரனாயே நிற்பன் . இவனது சுதந் பரத்திற்கு எவ்வாற்றா 
னூர் இழுக்கில்லை . இவன்டால் எல்லாச் சித்துப் பொருள் 
களும் ஜடப்பொருள்களும் பரந்திரமே. 

நதிரமே . இதுபற்றியே 
இவன் ஆதி அல்லது முதல்வன் எனப்படுவன் . இக்கருத் 
தையே இச்சூத்திரம் அந்தம் ஆதி என்றுணர்த்தும் . ஈண்டு 
அந்த மென்றது அந்தமாகிய ஒடுக்கத்தைச் செய்யும் அர 
னையும் ஆதி யென்றது அவனே முதன்மையுடையான் 


1 


பா . 

2 


24 


சூத்திரம் 


உபந்நியாச பாடம் 


பாடம் 12 


என்பதையும் உணர்த்தும் . இனி , இந்நூலின் அடுத்த ஐந்து 
சூத்திரங்களிலும் கடவுள் முதல்வன் என்னும் பெயரால் 
வழங்கப்படும் . 

குறிப்பு : - இச்சூத்திரத்து முதற் பாடத்திற் குறிக்கப்பட்ட சிறப் 
பியல்பு பொதுவியல்பு என்பன முடிவுரையில் விளக்கப்படும் . 


முதற் சூத்திரம் முற்றிற்று 


25 


இரண்டாஞ் சூத்திரம் 
அவையே தானேயாய் , இருவினையிற் 
போக்கு வரவு புரிய , ஆணையின் 
நீக்க மின்றி நிற்கு மன்றே . 


முதற்பாடம் 


பெத்த உயிர்கள் இறத்தல் பிறத்தல்களைப் புரியும் . 


முதல்வன் பெத்த உயிர்களின் பொருட்டு முத்தொழில் 
செய்வானென்றோம் * . முத்தொழில் என்பது முதற் காரண 
மாகிய மாயையினின்று உலகினைத் தோற்றி நிறுத்தி ஒடுக்கு 
தலென்றும் சொன்னோம் . உலகின் தொழிற்பாடாவது 
அதிலுள்ள சக ஜடப் பொ 

" ஜடப் பொருள்களின் தொழிற்பாடாம் . 
இச்சடப் பொருள்கள் யாவும் தனு கரண புவன 

போகமென் 
னும் நான்கு பிரிவில் அடங்கும் . இவற்றுள் தனு என்பது 
ஓர் உயிரைப் பொருந்தியுள்ள எவ்விதத் தேகமுமாம் . இத் 
தேகமும் என்றும் நிலைத்திருப்பதில்லை . ஏனை யொவ்வொரு 
பொருளும் ஒடுங்குவது போல இச்தேகமும் ஒடுங்கும் . 
யாதானும் ஒரு பொருள் ஒடுங்கும்போது அது சூக்குமவடி 
வாய் மாறி அதற்குக் காரணமான சூக்குமப் பொருளிலேயே 
ஒடுங்குமென்றோம் . .காரியப் பொருள் ஒடுங்கும் போதெல் 

காரண்மான் சூக்குமப் பொருளும் உடன் ஒடுங் 
சூ . 1 பா . 11 

1 , 1 ரூ . 1 பா . 10 


லாம் அதன் 


26 


சூத்திரம் II 


உபந்நியாச பாடம் 


பாடம் 1 


குவதில்லை யென்றும் மீளவும் ஓர் காரியத்தைத் தோற்று 
விக்குமென்றும் சொன்னோம் . அப்படியே இத்தூலதேகம் 
ஒடுங்கும்போது இதற்குக் காரணமான சூக்கும தேகமும் 
உடன் ஒடுங்குவதில்லை . இச்சூக்கும தேகத்தினுள்ளேயே 
அத்தூலதேகப் பொருள்கள் யாவும் சூக்குமமாய் மாறி யொ 
டுங்கும் . மீள இதனினின்றே வேறோர் தூலதேகம் உண் 
டாதற்கும் இடனாயும் நிற்கும் . இதுவேயுமன்றி வேறுவித 
தேகங்களைத் தோற்றுவித்தற்கும் இடனாயும் நிற்கும் . ஆக 
வே இத்தூல தேகத்தோடு கூடியிருந்த உயிர் அத்தூல 
தேகம் கெட்டொழிந்தபோது தனக்கு யாதொரு தேகமு 
மின்றி நிற்குமென்பதன்று . அத்தூலதேகம் கெட்டபோ 
தும் கெடாதுநிற்கும் சூக்கும தேகத்தைப் பொருந்தி நிற்கும் , 
மீள அச்சூக்கும தேகத்தினின்றும் வேறு தூலதேகம் உண் 
டாகும்போது அதனோடு கூடியும் வரும் . எனவே உயிர் ஓர் 
தேகத்தை விட்டு மற்றோர் தேகத்தைப் பற்றுதலன்றி 
வேறில்லை . அது கூடியிருந்த தூலதேகம் ஒடுங்க உயிர் 
அதனைவிட்டு நீங்குதலே அதன் இறத்தல் எனப்படும் . அவ் 

நீங்குதல் அத்தூல தேகப் பொருள்கள்யாவும் சூக்கு 
மப் பொருள்களாய் மாறியபின் தான் என்பதன்று . அப்பொ 
ருள்கள் காலாந்தரத்தில் மாறுவன : சிறிது சிறிதாய் மாறு 
வன . அவைமாறி ஒடுங்கத் தொடங்கிய அக்கணமுதலே , 
அவற்றாலாகிய தூல உடம்பில் உயிர் தங்கி நிற்குமாறில்லை. 
தாமே மாறிக்கொண்டிருக்கும் பொருள்கள் உயிர் தங்குதற்கு 
இடனாய் அமைந்து நிற்பது எப்படி ? அவ்வாறு அமைந்து 
நிற்கும் வன்மையை இழந்துவிடுமன்றோ? ஆதலால் உயிர் 
அத்தூல தேகத்தினின்றும் நீங்கி அதற்குக் காரணமான 
சூக்கும தேகத்தில் மாத்திரம் தங்குவதாகும் . ஆனால் 

சூ . 1 பா . 10 . 
27 


சூத்திரம் II 


சிவஞான போத 


பாடம் 2 


இச்சூக்கும தேகத்தினின்று வேறு மோர் தூலதேக முண் 
டாகலாமென்று மேலே சொன்னோம் . 

இவ்வாறுண் 
டாகும் தூலதேகத்தில் உயிர் மீள வருதலே அதன் பிறத்த 
லெனப்படும் . இவையன்றி உயிரே இறக்கும் பிறக்குமென் 
பதன்று . உயிர்கள் என்றுமுள்ளன . அவைகள் அறிவா 
காரமாயுள்ளவைகள் . அவைகள் சுட்டுப் பொருள்களல்ல . 
அவைகளுக்குத் தோற்றக் கேடுகள் கிடையா : பிறப்பு இறப்பு 
இல்லை . அவைகட்குள்ள இறப்பு பிறப்புக்கள் அவை தனித் 
தனி கூடியுள்ள தூலதேகம் ஒடுங்க அதனை விட்டு நீங்குத 
லும் , மீள வேறோர் தூலதேகமுண்டாக அதனோடு வருகலு 
மே . இவ்விறத்தல் பிறத்தல்களை யே இச்சூத்திரம் போக்கு 
வரவு புரிய என்றுணர்த்தியது . ஈண்டு உயிர்கள் தோன்றா 
எழுவாய் . 


இரண்டாம் பாடம் . 
பெத்த உயிர்கள் மாறிமாறி இறத்தல் பிறத்தல் புரியும் . 


உயிரோடு கூடியிருந்த தூல தேகம் மாறியொடுங்க , 
உயிர் அத ?னவிட்டு நீங்கலே அதன் இறத்தல் என்றோம் * . 
இவ்வாறு இறந்த உயிர் மீளவும் பிறக்குமா ? அன்றி இறந்து 
ஒழிந்தே போகுமா ? என்பதையும் ஆராய வேண்டும் . ஒடுங் 
கிய ஒவ்வொரு பொருளும் ஒடுங்கியவாறே கிடவாது மீள 
வுந் தோன்று மென்றோம் . - இவ்வுலகனைத்தும் ஒடுங்கிய 
பின்னரும் 

தோன்று மன்றோம் . இவ்விரு 
திறத் தோற்ற ஒடுக்கங்களின் பயன் ஆணவமல் 

நீக்க 
மென்றுஞ் சொன்னோம் அகாவது சகல உயிர்களும் ஆண 

-சூ 1. பா . 11 . 
28 


மீளத் 


TI பா . 1 . 


t 1 சூ . 


பா 8 


சூத்திரம் | 


உபந்நியாச பாடம் 


பாடம் 


வத்தடையினின்றும் நீங்கும் வரை மேற்கூறிய இருதிறத் 
துத் தோற்ற ஒடுக்கங்களும் மாறிமாறி நிகழும் . அதுபோல 
எந்த உயிரும் தன்னறிவைத் தடை செய்துள்ள ஆணவத்தி 
னின்றும் நீங்கும்வரை மாறிமாறி இறத்தல் பிறத்தல்களைப் 
பொருந்தும் . ஆகவே , ஓர் உயிர் இறந்ததும் இறந்தொழிந் 
தே போமென்பதன்று . அதன் அறிவைத் தடுத்துள்ள 
ஆணவம் நீங்கும் வரை பிறந்திறந்து கொண்டே வரும் . 
இவ்வுண்மை விளக்குதற்கே இச்சூத்திரம் வரவுபோக்கு 
புரிய என்னாது , இறந்த உயிர் மீளவும் பிறக்குமென்பதை 
உணர்த்தப் போக்கு என்பதை முன்வைத்துப் போக்கு 
வரவுபுரிய என்றோதியது . 


மூன்றாம் பாடம் 


பெத்த உயிர்கள் தத்தம் இருவினைக்கேற்ப இறத்தல் பிறத்தல்கவளப் 

புரியும் . 


மன்று . 


ஓர் உயிர் இறந்ததும் அது கூடியுள்ள தூலதேகம் சூக்கு 
மப் பொருள்களாய் மாறி அதற்குக் காரணமாயுள்ள சூக்கும 
தேகத்தில் ஒடுங்குமென்றோம் * . அச்சூக்கும தேகத்தி 
ளின்று மீளவும் ஓர் தூல தேகம் தோன்றுமென்றும் சொன் 
னோம் . மீளத்தோன்றும் தூலதேகம் முன்னிருந்த தேக 

சூக்கும தேகம் ஒன்றேயாயிருந்தாலும் , அதனி 
னின்று தோன்றும் தூல தேகம் பிறவிதோறும் வெவ்வேறே . 
அன்றியும் ஓர் உயிர் பொருந்தியுள்ள தேகமும் மற்றோரு 
யிர் பொருந்தியுள்ள தேகமும் வெவ்வேறாகவே காணப்ப 
டும் . ஓர் உயிர் மனித தேகத்தையும் மற்றோருயிர் மிருக 

| சூ . II , பா . 
29 


2 . 


* 


சூ. II பா, 1 


சூத்துாம I 


சவஞான படாத 


முதலிய தேகத்தையும் , ஓர் உயிர் பலமான தேகத்தையும் 
மற்றோருயிர் பலஹீனமான தேகத்தையும் , ஓர் உயிர் சுகதே 
கத்தையும் மற்றோருயிர் துக்கதேகத்தையும் இவ்வாறு பல 
விதமாய்ப் பேதப்பட்ட சரீரங்கள் உயிர்கட்கிருக்கவும் காண் 
கிறோம் . இதுவுமன்றி ஒரு தேகம் அனேக வருஷ காலம் 
அழியாதிருக்கவும் மற்றொன்று சிலநாட்களிலும் சில கணங் 
களிலும் அழியவும் காண்கிறோம் . இத்தேகங்களை இவ்வாறு 
பேதப்படத் தோற்றுவிப்பவன் ஏனையுலகப்பொருள்களைத் 
தோற்றுவிக்கும் முதல்வனே . இம்முதல்வன் இத்தேகங் 
களை யாதும் நியதியின்றித் தன்னிஷ்டம்போல இவ்வாறு 
பேதப்படத் தோற்றுவிப்பானா? அன்றி யாதானும் நியதிப் 
படி தோற்றுவிப்பானா? அந்நியதிதான் யாது ? என்பதை 
ஆராய்வாம் . முதல்வன் தன்னிஷ்டம்போல் உயிர்கட்குப் 
பேதப்பட்ட சரீரங்களைத் தோற்றுவிப்பானென்பது பொருந் 
தாது . எல்லாவுயிர்களையும் ஒன்றுபோல நடத்தும் முதல்வன் 
அவ்வுயிர்கள் பால் யாதுங் காரணமின்றிப் பேதம் செய்யான் . 
ஆகவே இத்தேகங்களை நியதிப்படுத்துதற்கு ஏதுவான கார 
ணமொன்றிருத்தல் வேண்டும் . இந்நியத காரணமே வினையெ 
னப்படும் . 


வினை என்பதற்குச் செயல் என்பது பொருள் . ஒவ் 
வோருயிரும் தூலதேகத்தோடு கூடியுள்ள போது பலவித 
செயல்களைச் செய்யும் . இச்செயல்களை விருப்பு வெறுப்போ 
டும் செய்யும் ; விருப்பு வெறுப்பின்றியும் செய்யும் . விருப்பு 
வெறுப்பின்றிச் செய்யப்படும் செயல்கள் தூலதேகத்தை 
மாத்திரம் தாக்குவனவாதலால் , சித்துப்பொருளாகிய உயிரி 
னைத்தாக்கா . விருப்பு வெறுப்போடு செய்யப்படும் செயல் 
களோ அறிவினையும் தாக்குவனவாதலால் , உயிர்களையும் பந் 

30 


தித்து அவ்வுயிர்கள் இறக்குங்காலத்து அவற்றின் சூக்கும 
தேகங்களில் தங்கிநின்று அவ்வுயிர்கட்குச் சுகதுக்கங்களா 
கிய பலன்களை நியதியிட்டுக் கொடுக்கும் . இவ்வாறு பலன் 
களைத் தந்தவை போக எஞ்சியவினையே அச்சூக்கும தேகக் 
களினின்று 

தனித்தனி தோன்றும் தூல தேகங்களையும் 
அத்தூல தேகங்களோடு கூடிய காலத்து அனுபவிக்கும் 
இன்பதுன்பங்களையும் நியதிப்படுத்தும் . இவ்வினை இருதிறப் 
படும் . அவை நல்வினை தீவினை யென்பன . இவ்விருவினை 
களும் பிறவிதோறும் உயிர்களால் ஈட்டப்பட்டுவரும் . இவ் 
வினைகள் பொருளல்லவாயினும் , உயிர்களை இவ்வினைகளியற் 
றும்படி செய்வதான காரணப்பொருள் ஒன்றுண்டு . இக்கா 
ரணந்தான் மூலகன்மம் என்று சொல்லப்படும் . இம்மூலகன் 
மமும் வியாபகமாயுள்ள சூக்கும ஜடப்பொருள் . இதுவும் 
அநாதியேயுள்ளது . இது தன்னுள் இருவேறு கூறாயிருப் 
பதால் இதனால் இயற்றப்படும் வினைகளும் இருவகைப்படும் . 
இவ்வினைகட்கு ஏற்பவே ஒவ்வோருயிரும் தேகத்தினை 
யெடுப்பதும் விடுப்பதுமாம் . அதாவது உயிர்களின் பிறப்புக் 
களை நியதிப்படுத்துவது அவ்வவ்வுயிரின் வினையே . அவற் 
றின் இறப்புக்களை நியதிப்படுத்துவதும் அதுவே . இவ்வி 
றத்தல் பிறத்தல்களுக்கு நடுவே உயிர்கட்குவரும் சுகதுக்கங் 
கட்கு நியதகாரணமும் அதுவேயாம் . இக்கருத்துக்களை 
யெல்லாம் உணர்த்தவே இச்சூத்திரம் போக்குவரவுபுரிய 
என்று மட்டும் ஓதாது ‘இருவினையிற் போக்குவரவுபுரிய என் 
றோதியது . 


31 


குத்திரம் II 


சிவஞான போத 


பாடம் 4 


கான்காம் பாடம் , 
உயிர்கட்கு இறத்தல் பிறத்தல் முதலியவற்றை நியதி செய்பவன் 

முதல்வனே . 


இருவினை உயிர்கட்கு இறத்தல் பிறத்தல் முதலியவற் 
றை நியதிபண்ணுமென்றோம் . என்றால் அவ்வினை தானே 
நியதிபண்ணுமா ? வேறொருவன் ஏவல் வழி நின்று நியதி 
பண்ணுமா ? என்பதை ஆராய்வாம் . வினை உயிர்கட்கு இறத் 
தல் பிறத்தல்களைச் செய்தற் பொருட்டு அவ்வுயிரினைப் பந் 
தித்து நிற்குமென்றோம் * . 

அது ஜடமானதால் தானே 
உயிரினைப் பந்தியாது . உயிர் சித்தென்றாலும் தானாய் அறி 
யுந்தன்மையுடைய தன்று : முதல்வன் அறிவிக்கவே அறியுந் 
தன்மைத்து என்பது வருஞ்சூத்திரத்தில் விளக்கப்படும் . 
ஆகவே அவ்வினை முதல்வனாலேயே உயிர்கட்குக் கூட்டப் 
படல் வேண்டும். இன்றேல் வினை உயிரினைப் பந்திக்குமா 
றில்லை . உயிர் இறத்தல் பிறத்தல்களையும் சுகதுக்கங்களை 
யும் பொருந்துமாறுமில்லை . ஆதலால் முதல்வனே இவ்வி 
னையைக் கருவியாகக்கொண்டு உயிர்க்கு அப்பலன்களைக் 
கொடுக்கின்றான் . ஓர் அரசன் தன் பாடி காவலனைக்கொண்டு 
தன் நகரியைப் பாதுகாக்குங்கால் அப்பாடி காவலன் அவ்வர 
சன் ஏவல்வழி நின்று பாதுகாப்பது போல வினையும் முதல் 
வன் ஆணைவழி நின்று உயிர்கட்கு அப்பலனைக் கொடுக்கும் . 
என்றால் உயிர்கட்கு இறத்தல் பிறத்தல் முதலிய பலன்க 
ளைக் கொடுப்பது அவற்றின் வினையா ? அன்றி முதல்வனா? 
எனில் , வினையன்று முதல்வனே . உழவர் செய்யுந் தொழிற் 
குத்தக்க பலனை உழவு தொழிலே கொடுக்குமென்று சொல் 
வோம் . விளை நிலமே கொடுக்குமென்றும் சொல்வோம் . 

1 சூ . III . பா . 7 . 
32 


சூ . II . பா. 3 . 


சூத்திரம் 11 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


உழவு தொழில் அப்பயனை நியதியிடுவதன்றி வேறில்லை 
யென்றும் சொல்வோம் . உயிர்கள் செய்யும் வினையும் 
அதுபோல்வதே . இவ்வினை 

உயிர்கட்குப் பலன்களை 
நியதியிட்டு மாத்திரம் கொடுக்கும் . முதல்வனே அந்நிய 
திப் பலன்களைக் கொடுப்பவன். 

அதனால் முதல்வன் வினை 
யிற் பரதந்திரனாகான் . ஓர் எஜமானன் தன் வேலையாளர்க்கு 
அவரவர் வேலைக்குத் தக்க கூலி கொடுப்பதால் அவ்வேலை 
யாளர்பால் அவ்வெஜமானன் பரதந்திரனாதலில்லை . 
வனும் அவ்வாறே . 

இக்கருத்துக்களையெல்லாம் உணர்த் 
தவே இச்சூத்திரம் இருவினையிற் போக்குவரவு புரிய என 
நிறுத்தாது ஆணையின் இருவினையின் என இயைந்து 
பொருள் தரும்படி இருவினையிற் போக்குவரவு புரிய என் 
பதை ஆணையின் என்பதனோடு, அடுத்து வைத்தோதியது . 


முதல் 


ஐந்தாம் பாடம் 
உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு 
முதல்வன் அவ்வுயிர்களோடு ஒன்றாய் நிற்பன் . 


பெத்த உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரியுமென்றோம் * 
ஒருயிர் தான் தங்கிய தூலதேகத்தினைவிட்டு நீங்குதலே 
அதன் இறத்தலென்றாம் . மீள வேறோர் தூலதேகத்தில் 
தங்கவருதலே அதன் பிறத்தலென்றுஞ் சொன்னோம் . 
ஒருயிர் யாதானும் தூலதேகத்தில் தங்கிநிற்கும்போது அத 
னாற் செய்யப்படும் செயல்களே வினையாய் மாறி , அதனாற் 
அப்பாலெடுக்கப்படும் தூலதேகத்தினையும் அதனோடு கூடி 
யனுபவிக்கும் சுகதுக்கங்களையும் நியதிப்படுத்து மென்றுஞ் 
சொன்னோம் . அவ்வாறு நியதிப்படுத்துவதும் முதல்வன் 
* , t . சூ . II . பா . 1 . 1 சூ . II . பா . 2 . 

33 


5 சூ . II . பா . 3 . 


3 


சூத்திரம் 1 


சிவஞான போத 


பாடம் 5 


ஆணவ 


ஏவல் வழியே யென்றும் சொன்னோம் . என்றால் உயிர்களை 
வினை யியற்றும்படி செய்பவனும் அவ்வினைப் பயன்களா 

பாகிய 
இறத்தல் பிறத்தல்களைப் புரிந்து சுகதுக்கங்களை யனுபவிக் 
கும்படி செய்பவனும் இம்முதல்வனேயென முடியும் . இம் 
முதல்வன் இத்தகைய உயிர்கள் இவ்வாறு செய்தற்பொருட்டு 
அவ்வுயிர்களோடு எவ்வாறு நிற்கின்றானென்பதை ஆராய் 
வாம் . 

முதல்வன் உயிர் என்னுமிரண்டுஞ் சடமல்ல : சித்துப் 
பொருள்களே . இரண்டுமே அறிவாகாரமாயுள்ள பொருள்கள் . 
இரண்டும் வியாபகப்பொருள்கள் . ஆனால் முதல்வனது வியா 
பகம் எக்காலத்தும் ஒரே தன்மைத்தாயுள்ளது . அதற்கு 
எக்காலத்தும் எவ்விதத் தடையுமிருந்திருப்பதில்லை . உயிரி 
னது வியாபகம் அவ்வாறன்று . அது அநாதியே 
மலத்தால் தடையுண்டு அணுவாய்க் கிடந்தது . இத்தடை 
நீக்குதற்பொருட்டே உயிர்க்கு உடல் முதலாயின அமைக் 
கப்பட்டுவருமென்று சொன்னோம் . இவ்வுடலும் இத்த 
டையை முற்றும் நீக்கியவாறில்லை: தன்ன்ளவிலேயே நீக்கு 

அதாவது இவ்வுடலோடு கூடியுள்ள போதும் உயிர் 
அவ்வுடலுக்கு வெளியே வியாபித்தலில்லை . அப்படியே 
எந்த உடலோடு கூடிய போதும் அந்த உடலுக்கு வெளியே 
உயிர் வியாபித்து நிற்குமாறில்லை . எனவே இறத்தல் பிறத் 
தல் புரியும் எந்த உயிரும் முதல்வனைப்போல் நிற்றலின்றி , 
ஏகதேசப்பட்டு நின்றேயறியும் என முடியும். 

இவ்வாறு ஏகதேசப்பட்டு நிற்கும் உயிர்கள் இவ்வுலகப் 
பொருள்களை யறிந்து வினையினை யீட்டுதற்கு முதல்வனும் 
ஏகதேசமாய் நின்று உபகரித்தல் வேண்டுமா? அன்றி வியாப 
1. சூ . II . பா . 4 . 

1. சூ . 1. பா . 11 . 

34 


வது . 


சூத்திரம் II 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


கமாய் நின்று உபகரித்தலே போதுமா ? என்ட தே ஈண்டு 
ஆராய வேண்டுவது . உயிர் உடலினையறியச் செய்தற்கு அவ் 
வுடலினைப் போல் 

தானும் ஏகதேசமாய் அவ்வுடலினொடு 
உடலாய் நின்றால்மாத்திரம் முடியும் . கண்ணொடு கண்ணாய் 
நின்றால்மாத்திரம் கண் காணும் . அப்படியே எந்த உடலோ 
டும் உயிர் அந்த உடலேயாய் நின்றால் மாத்திரம் அந்த உட 
லுள்ள எந்த இந்திரியமும் அறியும் . முதல்வன் உடலொடு 
கூடியிருக்கும் உயிரினை அறியச்செய்வதும் இவ்வாறே . 
அந்த உயிர்போல் முதல்வனும் ஏகதேசமாய் அவ்வுயிரோடு 
உயிராய் நின்றால்மாத்திரம் அவ்வுயிர் உலகப்பொருள்களை 
யறிந்து வினைகளை யீட்டி இறத்தல் பிறத்தல்களைப் புரியும் . 
இவ்வாறன்றி முதல்வன் வியாபகமாய் மாத்திரம் நிற்க இப் 
பெத்த உயிர்கள் அறியாவோ எனின் , அறியா . அறியுமேல் 
எல்லாவுயிர்களும் ஒன்றுபோலறிதல் வேண்டும் . அவ்வா 
றன்றி உயிர்கள் பல்வேறுபட அறிவதால் முதல்வன் ஒவ் 
வொரு பெத்த வுயிரோடும் அவ்வவ்வுயிரேயாய் நிற்றல் 
அவசியம் வேண்டப்படும் . இதுவே இறத்தல் பிறத்தல் 
புரியும் உயிரோடு ஒன்றாய் நிற்குந்தன்மை . இத்தன்மையை 
இறத்தல் பிறத்தல் புரியும் எல்லா உயிர்களோடுங் கொண்டு 
முதல்வன் உபகரித்து வருகின்றான் . இக்கருத்தையே இச் 
சூத்திரம் (உயிர்கள் ) போக்கு வரவு புரிய ( முதல்வன் ) 
அவையேயாய் நிற்கும் என்று இயைபுற உணர்த்தும் . 


35 


சூத்திரம் II 


சிவஞான போத 


பாடம் 6 


ஆறாம் பாடம் 
உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு 
முதல்வன் அவ்வுயிர்களின் வேறாயும் நிற்பன் , 


உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்கு முதல்வன் அவை 
களோடு ஒன்றாய் நிற்கவேண்டுமென்று சொன்னோம் . * 
முதல்வன் இவ்வாறு இவ்வுயிர்களோடு ஒன்றாய் நின்று உப 
கரித்தல் மாத்திரம் போதுமா ? வேறு நின்று உபகரித்தலும் 
வேண்டுமா ? என்பதை ஆராய்வாம் . கண் ஒரு பொருளைக் 
காணுதற்கு உயிர் கண்ணொடு கண்ணாய் நின்றால் மாத்திரம் 
போதாது . போதுமேல் , அருக்கனொளியில்லாத காலத்தும் 
கண் காணல் வேண்டும் . அஃதின்றாதலால் , கண்ணொடு 
ஒன்றாய் நின்று உபகரித்தலாகிய உயிர் உபகாரம் ஒன்றே 
அக்கண்ணினைக் காணச்செய்தற்குப் போதாதென முடியும் . 
அக்கண்ணுக்கு வேறு நின்று உபகரிப்பதாகிய அருக்கன் 
உபகாரமும் வேண்டுமெனவும் முடியும் . இறத்தல் பிறத்தல் 
புரியும் உயிர்களுக்கு வேண்டப்படும் உபகாரங்களும் இவ் 
வாறே . அவ்வுயிரினோடு உயிராய் நின்று உபகரிப்பதாகிய 
உபகாரம் மாத்திரம் போதாது . அவ்வுயிர்க்கு வேறு நின்று 
உபகரிப்பதாகிய உபகாரமும் வேண்டும் . இவ்வாறு வேறு 
நின்று உபகரிப்பதற்கு முதல்வனையன்றி வேறு பொரு 
ளில்லை . முதல்வன் எக்காலத்தும் வியாபகனாதலால் இறத் 
தல் பிறத்தல் புரியும் உயிரோடு அவ்வுயிராய் நிற்கும்போதும் 
அவனது வியாபகத்திற்குக் குறைவில்லை. ஆதலால் இறத் 
தல் பிறத்தல் புரியும் உயிரோடு அவ்வுயிராய் நின்று உபகரிப் 
பதோடு அவ்வுயிர்க்கு வேறுநின்று உபகரித்தலும் முதல் 
வனாற் கூடும் . எனவே இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு 


) 


சூ . II . பா . 5 . 

36 


சூத்திரம் II 


உபந்நியாச பாடம் 


பாடம் 7 


முதல்வன் அவற்றைப் புரியும் உயிர்களின் வேறுமாய் நிற் 
கின்றான் என முடியும் . இத்தன்மையையும் முதல்வன் இறத் 
தல் பிறத்தல் புரியும் எல்லா வுயிர்களோடுங் கொண்டுள் 
ளான் . இக்கருத்தையும் உணர்த்தவே இச்சூத்திரம் ( உயிர் 
கள் ) இருவினையிற் போக்குவரவு புரிய ( முதல்வன் ) தானே 
யாய் நிற்கும் என்று இயைபுற ஓதியது . 


ஏழாம் பாடம் 
உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு 
முதல்வன் அவ்வுயிர்களோடு உடனாயும் நிற்பன் , 


உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு அவ் 
வுயிர்களோடு முதல்வன் ஒன்றாய் நிற்றல் பாத்திரபன்றி 
வேறாயும் நின்று உபகரிக்கின்றானென்று சொன்னோம் . * 
உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்கு மேற்கூறிய இரண்டு 
வித உபகாரங்கள் மாத்திரம் போதுமா ? வேறுவித உபகார 
மும் வேண்டுமா ? என்பதை ஆராய்லாம் . கண் ஒரு டொரு 
ளைக் காணுதற்கு அக்கண்ணொடு ஒன்றாய் நின்று உபகரித்த 
லாகிய உயிரின் உடகாரமும் அக்கண்ணுக்கு வேறு நின் 
உபகரித்தலாகிய அருக்கன் உபசாரமும் ஆக இரண்டு உப 
காரங்கள் பாத்திரம் போதா . இவ்விருவித உபகாரங்களிருப் 
பினும் கண்ணுக்கும் பொருளுக்கும் இடையே , யாதானும் 
தடையிருப்பின் , அக்சண்ணில் உயிருணர்வோடு அப்பொரு 
ளொளியும் உடன் கலக்குமாறில்லை : அக்கண் அப்பொரு 
ளைக் காணுமாறுமில்லை . 

அதாவது கண் ஒரு பொருளைக் 
காணுதற்கு உயிர் அக்சண்ணொடு கண்ணாய் நிற்றலாகிய உப 
க்கனது உபகாரப் , அப்பொருளொளியும் உயிரு 

சூ . II . பா . 6 
37 


காரம் , அரு 


சூத்திரம் II 


சிவஞான போத 


பாடம் 8 


ணர்வும் அக்கண்ணில் உடன் கலத்தலாகிய உபகாரம் ஆகிய 
மூவித உபகாரங்களும் வேண்டப்படும் . உயிர்கள் இறத்தல் 
பிறத்தல் புரிதற்பொருட்டும் முதல்வனால் இம்மூவித உப 
காரங்களும் செய்யப்படல் வேண்டும் . 

அதாவது அவ்வுயி 
ரோடு ஒன்றாய் நிற்றல் , வேறாய் நிற்றலாகிய உபகாரங்களோடு , 
உடனாய் நிற்றலாகிய உபகாரமும் செய்யப்படல் வேண்டும் . 
இவ்வுபகாரத்தையும் முதல்வன் இறத்தல் பிறத்தல் புரியும் 
எல்லா உயிர்களுக்கும் செய்துவருகின்றான் . இக்கருத்தை 
யே இச்சூத்திரம் (உயிர்கள் ) போக்கு வரவுபுரிய ( முதல் 
வன் ) அவையே தானேயாய் நிற்கும் என இயைபுற உணர்த் 
தியது . 


எட்டாம் பாடம் 


உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற் பொருட்டு 
முதல்வன் அவ்வுயிர்களோடு அத்துவிதமாய் நிற்பன் . 


முதல்வன் இறத்தல் பிறத்தல் புரியும் உயிர்களோடு 
ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பனென்றோம் . * 

முதல் 
வனாகிய ஒரு பொருளிடத்து இம்மூவேறு தன்மைகளும் 
ஒருங்குகூடி யிருத்தலெப்படி ? என்பதை யாராய்வாம் . 
அரக்கை உருக்கி அதெனொடு கற்பொடி சேர்த்துச் சாணை 
செய்யப்படும் . இச்சாணையில் கல் அரக்கோடு உடன் விரவிக் 
கிடக்கின்றது . இவ்விரண்டும் தன் தன் தன்மையிற் குறைவு 
படவில்லை . 

சேர்த்துப்பிடிக்குந் தன்மையாகிய அரக்கின் 
தன்மையும் , கத்தியினைக் கூர்மைப்படுத்துந் தன்மையாகிய 
கல்லின் தன்மையுமாகிய இரண்டு தன்மைகளும் சாணையிற் 
காணப்படுகின்றன . இச்சாணையிற் கல் தன் சுயவடிவத்திற் 

சூ . II பா . 


5 


முதல் 7 . 


38 


சூத்திரம் 11 


உபந்நியாச பாடம் 


பாடம் 8 


காணப்படாது அரக்கோடு அரக்காய்க் காணப்படுகின்றது . 
எனவே சாணையென்னும் ஓர் பொருளில் மூவேறு தன்மை 
கள் ஒருங்கு கூடியிருக்கக் காண்கிறோம் . அதுபோலவே 
முதல்வன்பாலும் இறத்தல் பிறத்தல் புரியும் உயிர்களோடு 
ஒன்றாந்தன்மை வேறாந்தன்மை உடனாந்தன்மையாகிய மூன்று 
தன்மைகளும் ஒருங்கிருத்தல் கூடும் . இம்மூவேறு தன்மை 
களின் சேர்க்கையே அத்துவிதத் தன்மை எனப்படும் . 
இத்தன்மையோடு கூடிநின்றே முதல்வன் உயிர்கட்கு அவ் 
வுயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற் பொருட்டு உபகரிக்கின் 
றான் . 


இவ்வுபகாரத்தைப் பெத்த உயிர்கட்கு மாத்திரமன்றி 
முத்த உயிர்கட்குஞ் செய்துவருகின்றான் . 

ஆணவமலம் 
நீங்கப்பெற்ற உயிர்களே முத்த உயிர்களெனப்படும் . இம் 
முத்த உயிர்கள் உலகப் பொருள்களையறிந்து வினையினை 
யீட்டுதல் இல்லை : இறத்தல் பிறத்தல்களைப் புரிவதுமில்லை . 
என்றாலும் இம்முத்த உயிர்கட்கும் முதல்வனது அத்துவித 
உபகாரம் வேண்டப்படுவதில்லை யென்பதின்று . 

ஆனால் 
பெத்த உயிர்கட்கு முதல்வனாற் செய்யப்படும் அத்துவித 
உபகாரமும் முத்த உயிர்கட்கு முதல்வனாற் செய்யப்படும் 
அத்துவித உபகாரமும் வேறு வேறாம் . பெத்த உயிர்கட்கு 
இவ்வுலகப் பொருள்களை அறிந்தனுபவித்தற்கண் முதல்வன் 
அத்துவிதமாய் நின்று உபகரிக்கின்றான் . முத்த உயிர்கட்குப் 
பரம்பொருளாகிய தன்னை அறிதற்கண் அவ்வாறு நின்று உப 
கரிக்கின்றான் . முத்த உயிர்கட்குச் செய்யப்படும் அத்துவித 
உபகாரம் பின்னர் விளக்கப்படும் . இச்சூத்திரத்து விளக்கப் 
படுவது , பெத்த உயிர்கட்கு உபகரித்தற் பொருட்டு முதல் 
வன் அவ்வுயிர்களோடு கொண்டுள்ள அத்துவிதக் கலப்பின் 

39 


சூத்திரம் II 


சிவஞான போத 


பாடம் 8 


றன்மையே . இத்தன்மையை உணர்த்தவே இச்சுத்திரம் 
( உயிர்கள் ) போக்கு வரவுபுரிய (முதல்வன் ) அவையேயாய் , 
தானேயாய் , அவையே தானேயாய் நிற்கும் என இயைபுற 
உணர்த்தும் . 

இனி , அத்துவிதம் என்னும் சொல்லின் பொருளை 
ஆராய்வாம் . இவ்வத்துவிதச் சொல் ந , துவிதம் என்னும் 
இரண்டு சொற்கள் சேர்ந்த ஒரு சொல் . இவற்றுள் ந என் 
னும் சொற்கு இன்மை , அன்மை , மறுதலை என்னும் மூன்று 
பொருள்கள் இலக்கண நூலிற் ( படிக்கப்படும் . இச்சொல் 
ரூபம் என்னுஞ் சொல்லோடுகூடி அரூபம் என்றாகி ரூப 
மின்மையை உணர்த்தும் : தர்மம் என்பதனோடுகூடி அதர் 
மம் என்றாகித் தர்மத்தின் மறுதலையை உணர்த்தும் : இவ் 
வாறன்றி யாதானும் எண்ணுச் சொல்லோடு கூடில், மேற் 
சொல்லிய இன்மை மறுதலைப் பொருள்களை உணர்த்துதல் 
வழக்கின்கண் இன்று , அக்காலத்து அன்மைப் பொருளை 
உணர்த்துதலே வழக்கின்கண் உண்டு . இவ்வழக்கினை 
அநேகம் என்னுஞ் சொல்லால் அறியலாம் . இவ்வழக்கின் 
படி அத்துவிதம் என்னுஞ் சொற்கு இரண்டன்மை 
பொருள் : இரண்டின்மையாகிய ஒன்று என்பது பொரு 

ஒன்று என்னும் பொருளை ஏகம் என்னும் 
சொல்லே உணர்த்தும் . ஏகம் , அத்துவிதம் என்னும் 
சொற்களிரண்டும் ஒன்று என்பதையே உணர்த்துமென்றல் 
பொருத்தமன்று . உணர்த்துமேல் ஏகமேவ அத்துவதீயம் 
பிரம்ம என்று சுருதியிற் சேர்ந்துவரக் காரணமில்லை . ஒரே 
பொருளாகிய பிரமம் ஏனைப் பொருள்களில் இரண்டறக் 
கலந் துநிற்கும் என்பதே இச்சுருதிக்குப் பொருள் . 


ளன்று , 


40 


சூத்திரம் II 


உபந்நியாச பாடம் 


பாடம் ) 


ஒன்பதாம் பாடம் 
உயிர்கள் இறத்தல் பிறத்தல் புரிதற்பொருட்டு 
முதல்வன் தன் சத்தியோடு நீக்கமின்றி நிற்பன் . 


முதல்வன் யாண்டும் வியாபித்து நிற்கின்றான் என் 
றோம் * . இறத்தல் பிறத்தல் புரியும் ஒவ்வொரு உயிரோடும் 
அவ்வுயிரேயாய் நிற்கின்றான் என்றும் 

சொன்னோம் . 
யாண்டும் வியாபித்துநிற்குந் தன்மை வியாபகத் தன்மை : 
ஒவ்வொரு உயிரோடும் அவ்வுயிரேயாய் நிற்குந்தன்மை ஏக 
தேசத் தன்மை . இவ்விரண்டு தன்மைகளும் ஒன்றற்கொன்று 
மாறுபட்ட தன்மைகள் . இவ்வாறு மாறுபட்ட தன்மைக 
ளோடுகூடிய முதல்வன் ஒரே பொருளா ? இருவேறு 
பொருளா ? இரண்டு மாறுபட்ட தன்மைகள் ஒரே பொரு 
ளின்கண் இருத்தல் முடியாது . ஆதலால் முதல்வன் ஒரே 
பொருளாகமாட்டான் . இனி முதல்வன் இருவேறு பொரு 
ளாகுமா ? என்பதையும் ஆராய்வாம் . மேலே கூறிய இரண்டு 
வேறு தன்மைகளும் என்றாயினும் பிரிந்து விளங்குந் தன்மை 
களல்ல . அவ்விரு தன்மைகளும் என்றும் ஒருங்கியைந்தே 
காணப்படுகின்றன . முதல்வன் உயிர்களோடு உயிர்களாய் 
நிற்கும்டோதே யாங்கணும் வியாபகமாயும் நிற்கன்றான் . 
இவ்வாறு என்றும் ஒருங்கியைந்து விளங்கும் இரண்டு தன் 
மைகளையுடைய முதல்வனை இருவேறு பொருள் என்னவு 
மிடமில்லை . அன்றியும் முதல்வன் தன்னுள் இருவேறு 
பேதப்பட நிற்பின் , அவன் ஒவ்வொரு உயிரோடும் அவ்வுயி 
ரொன்றேயாயிருத்தல் முடியாது . ஆதலால் முதல்வன் 
இருபொருளா மாறில்லையென முடியும் . முதல்வன் ஒரே 
பொருளாகானென்றும் சொன்னோம் . எனவே முதல்வன் 
* . + . சூ . II . பா . 5 . 

41 


சூத்திரம் II 


சிவஞான போத 


பாடம் 9 


ஒரே பொருளாவதுமின்றி இருவேறு பொருளாவதுமின்றி 
நிற்பவனென்றே சொல்லவேண்டும் . 

அதாவது முதல்வன் 
பால் விளங்கும் இரண்டு வேறு தன்மைகளையுடைய பொருள் 
* கள் ஒன்றென்பதுமின்றி இரண்டென்பதுமின்றி ஒருங்கி 
யைந்து நிற்பனவென்றே சொல்லவேண்டும் . இவ்விரு தன் 
மைகளுள் வியாபகத்தன்மை அறிவாகாரமாந் தன்மையாத 
லால் சிவம் எனப்படும் . சிவம் என்பதற்கு அறிவு என் 
பதும் பொருள் . மற்றொரு தன்மையாகிய உயிரோடு உயி 
ராய் நிற்குந்தன்மை உயிர்கள் பால் முதல்வன் வைத்துள்ள 
அருட்டன்மையாதலால் அருள் அல்லது சத்தி எனப்படும் . 
ஆணை என்றுஞ் சொல்லப்படும் . முதல்வன் இவ்வாணை 
யோடு ஒன்றே யென்பதுமின்றி வேறென்பதுமின்றி ஒருங் 
கியைந்து நிற்கின்றானென்பது முடியும் . இவ்வாறு நிற்றலி 
னாலேயே முதல்வன் பெத்த உயிர்களோடு அத்துவிதமாய் 
நின்று அவ்வுயிர்களை இறத்தல் பிறத்தல் புரியும்படி செய் 
கின்றான் . இதனால் முதல்வன் தன் ஆணையோடு நீக்கமின்றி 
நிற்றலின் பயன் உயிர்களின் இறத்தல் பிறத்தல்கள் மட்டுமே 
என்பதன்று : அவ்விறத்தல் பிறத்தல்களும் அந்நிலையின் 
பயனென்பதே . 

கருத்து . இக்கருத்தையே இச்சூத்திரம் 
(உயிர்கள் ) போக்குவரவு புரிய ( முதல்வன் ) ஆணையின் நீக்க 
மின்றி நிற்கும் என இயைபுற உணர்த்தியது . 


இரண்டாம் சூத்திரம் முற்றிற்று 


42 


மூன்றாம் சூத்திரம் 
உளது இல தென்றலின் , எனதுட லென்றலின் , 
ஐம்புலன் , ஒடுச்கம அறிதலின் , கண்படில் 
உண்டிவினை யின்மையின் , உணாத்த உணர்தலின் , 
மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா . 


முதற் பாடம் 
உயிர் உண்டு. 


உயிர்கள் மாறி மாறி இறத்தல் பிறத்தல் புரியுமென் 
றோம் . * அவ்விறத்தல் பிறத்தல்களின் பொருட்டு முதல்வன் 
அவ்வுயிர்களோடு அத்துவிதமாய் நிற்பனென்றுஞ் சொன் 
னோம் . ஆனால் உயிரென்பதோர் பொருள் உண்டென்பதற் 
கும் அவ்வுயிர் யாது என்பதற்கும் எவ்வித ஏதுவங் கூற 
வில்லை . அவ்வுயிருண்மையை உணர்த்தும் ஏதுக்களை இச் 
சூத்திரத்து ஆராய்வாம் . உயிர் அறிவுப்பொருளாதலால் 
அதனை நாம் பிரத்தியக்ஷத்தில் அறியமுடியாது . நம்மால் 
பிரத்தியக்ஷத்தில் அறியவரும் பொருள்கள் ஜடப்பொருள் 
களே . 

இச்சடப்பொருள்களின்பால் உயிர் உண்டென்பதை 
யுணர்த்தும் ஏதுக்கள் உளவா ? என்பதே நாம் ஆராயவேண் 
டுவது . இவ்வுலகில் நாம் காணும் ஜடப்பொருள்கள் இரு 
திறப்படும் . இவற்றுள் ஒருதிறத்துச் சடப்பொருள்களில் 
எக்காலத்தும் எவ்வித அறிவும் விளங்குவதில்லை. இவை 
யாவும் தனித்த ஜடம் . இதுவன்றி மற்றோர் திறத்துச் சடப் 
பொருள்களில் யாதானும் ஓர் விதத்திலறிவு விளங்கி நிற் 
சூ . 11 பா . 

சூ . II பா , . 
43 


2 . 


சூத்திரம் III 


சிவஞான போத 


பாடம் 1 


பதை நாம் அறிவோம் . இத்திறத்துப் பொருள்களையே உயி 
ருடைப் பொருள்களென்கிறோம் . இவற்றின்கண் உயிருளதா 
என்பதை ஆராய்வாம் . 


யாதானும் ஓர் அறிவு விளங்கும் பொருளைக் கூறுபடுத் 
திச் சோதிக்கில் அதன் ஒர் கூற்றிலாவது அறிவின் விளக் 
கத்தை நாம் காணுவதில்லை . அதன் ஒவ்வோர் கூற்றையும் 
இது உயிரன்று இது உயிரன்று என்றே கழிப்போம் . 
படியே எந்த அறிவு விளங்கும் பொருளையும் கூறுபடுத்திச் 
சோதிக்கில் , அததன் ஒவ்வொரு கூற்றையும் இது உயிரன்று 
இது உயிரன்று என்றே கழிப்போம் . இதனால் உலகில் உயி 
ரில்லையென்றே சொல்லலாமா ? ஒவ்வொரு கூறறையும் மேற் 
சொல்லியவாறு கூறுபடுத்தி இது உயிரன்று இது உயிரன்று 
என்று கழிக்கிற பொருள அறிவுப்பொருள் தானே . 
வுமில்லையெனின் , அவ்வாறு கூறுபடுத்தலும் கழித்தலுமில 
என்றன்றோ முடியும் . ஆதலால் இவ்வாறு கூறுபடுத்திக் 
கழிக்கும் பொருள் ஒன்று உண்டே அதுதான் அறிவுடைப் 
பொருள் . அதுதான் உயிர் . இவ்வுயிர் அறிவு விளக்கமுள்ள 
பொருள்தோறும் உண்டு . 

அதாவது உலகப் பொருள்களில் 
சேதனம் அல்லது சித்து என்னும் வகுப்பிற் சேரும் ஒவ் 
வொரு பொருளிலும் உயிர் உண்டு . அறிவு பெரிய பொருளி 
லும் உண்டு : அறிவு சிறிய பொருளிலுமுண்டு. அறிவு விளங் 
கிய பொருளிலும் உண்டு : அறிவு மழுங்கிய பொருளிலுமுண்டு. 
மனிதர்கட்குமுண்டு : மிருகங்கட்குமுண்டு . தாவரங்கட்கு 
முண்டு : சங்கமங்கட்குமுண்டு . எந்தப் பொருளிலேனும் 
யாதானும் ஓர்காலத்து எவ்விதத்தானும் அறிவு விளங்கில் , 
அதை உயிருடைப் பொருள் என்னலாம் . ஆகவே உயிர்கள் 
எண்ணில என்பது பெறப்படும் . இக்கருத்தினையே இச்சூத் 


சூத்திரம் II 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


திரம் ‘ இலது என்றலின் ஆன்மா உளது என இயைபு , 
உணர்த்தும் . 


இரண்டாம் பாடம் 

உயிர் தங்குவது உடலினுள் . 
உயிரென்பதோர் பொருள் உண்டென்றும் , அதனை 
ஜடப்பொருளோடு கூடி விளங்கிநிற்கக் காணலாமென்றுஞ் 
சொன்னோம் . அவ்வாறு ஜடப்பொருளோடுகூடி விளங்கும் 
உயிர் எங்கேயுள்ளது ? அச்சடத்தினுள்ளேயா ? வெளியே 
யுமா ? என்பதையுமாராய்வாம் . இவ்வுலகிலுள்ள ஜடப்பொ 
ருள்களெல்லாம் மாயா காரியங்களென்று சொன்னோம் . 
இவற்றுள் எதெதில் உயிரின் விளக்கமுண்டோ அது உடல் 
அல்லது ‘ தனு எனப்படுமென்றுஞ் சொன்னோம் . இவ்வுட 
லினும் உயிரின் விளக்கம் எப்போதுமில்லை . ஏனைச்சடப் 
பொருள்கள் போல இவ்வுடலும் .ஓர்காலத்துக் கெட்டொழி 
வதே , அவ்வாறு கெட்டொழியும்போது இவ்வுடலின்கண் 
உயிரின் விளக்கம் சிறிதுமில்லாது நின்றுவிடும் . அதுகாறும் 
இவ்வுடலின்கண் நிகழ்ந்த எவ்வித இயக்கமும் அப்பால் 
நின்றுவிடும் . 

இவ்வுடல் கெட்டொழியும்வரை 
அதன்கண் நிகழ்ந்த இயக்கங்கள் யாவும் உயிரின் செயல் 
களேயாய் முடியும் . எப்படி ஓர் யந்திரம் ஒருவனால் இயக் 
கப்படுமோ அப்படியே இவ்வுடல் உயிராலியக்கப்படும் . இது 
பற்றியே இவ்வுடலை இச்சூத்திரம் இயந்திரதனு என்றோதி 
யது . 

இவ்வாறு உடலை இயந்திரம்போல் இயக்கும் உயிர் 
எங்கே தங்கியுள்ளது ? என்பதே ஈண்டு ஆராய வேண்டுவது . 
III பா . 1 + , சூ . 1 பா . 10 

+ சூ . Ilur . 1 


எனவே 


சூத்திரம் II 


சிவஞான போத 


பாடம் 2 


உயிர் உடலுக்கு வெளியேயும் தங்கி நிற்பதானால் , அவ்வாறு 
எப்போதும் தங்கி நிற்பதால் . அவ்வுடலின் இயக்கம் நின்று 
அது பிணமாய்க் கெட்டொழியக் காரணமில்லை . அன்றியும் 
ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடலை யே இயக்கவேண்டு 
மென்பதுமில்லை . ஆனால் ஒரு உடல் கெட்டொழிய மற்றொரு 
உடல் நிற்பதை நாம் பிரத்தியக்ஷத்தில் அறிவோம் . எனவே 
ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடலையே இயக்குமென்பதில் 
யாதொரு சந்தேகமுமில்லை . ஆதலால் உடலுக்கு வெளியே 
உயிர்க்கு வியாபகமில்லையென்றே பெறப்படும். என்றால் , 
ஒருவன் தன் கண்ணால் ஒரு பொருளைக் காணும்போது 
அவனது கண்ணொளியோடு அவனது உயிருணர்வும் அப் 
பொருளின்பாற் சென்று பற்றுவதால் உயிர் உடலுக்கு வெளி 
யேயும் வியாபித்தல் பெறப்படாதோ எனின் , அன்று . ஒரு 
வன் ஓர் பொருளைக் காணும்போது அப்பொருளின்பால் 
அவனது கண்ணொளியும் சென்று பற்றுவதில்லை . அவனது 
உயிருணர்வும் சென்று பற்றுவதில்லை . அப்பொருளின் 
ஒளியே அவனது கண்ணிந்திரியத்திற் சேர்கின்றது . அத 
னோடு அவ்விந்திரியத்தில் உயிருணர்வும் 

உயிருணர்வும் கூடுவதன்றி 
வேறில்லை . எனவே உடலுக்கு வெளியே உயிர் வியாபித்த 
லில்லையென்பதே பெறப்படும் . ஆனால் உடலின்கண்ணே 
வந்து கூடும் பொருள்களை மாத்திரம் உயிர் அறியுங் காரணத் 
தால் , அவ்வுயிர்க்கு அதன் உடலுக்கு வெளியே விளக்க 
மில்லையென்பது பெறப்படுமேயன்றி , வியாபகமில்லை யென் 
பதும் பெறப்படுமோவெனின் ? பெறப்படும் . உயிர் அறிவா 
காரமாய் மாத்திரம் நிற்கும் பொருளாதலால் , அதற்கு விளக் 
கம் வேறு வியாபகம் வேறு என்பதில்லை. எக்காலத்து 
எங்கே விளங்கி நிற்குமோ , அக்காலத்து அங்கே வியாபித்த 

46 


சூத்திரம III 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


றது . 


லன்றி வேறில்லை . அன்றியும் அறிவாகாரமான பொருளைக் 
சுறுபடுத்தி அதன் ஓர் கூறு விளங்கியும் மற்றொரு கூறு 
விளங்காதும் நிற்கும் என்றலும் பொருத்தமன்று . இவ் 
வேதுக்களாலும் பிற ஏதுக்களாலும் உடலுக்கு வெளியே 
உயிர்க்கு வியாபகமில்லை யென்பதே பொருத்தமாய் முடியும் .. 
இது நிற்க , 

ஓர் உயிர் அதன் உடம்பினுள்ளேயும் எவ்வாறு நிற்கும் 
என்பதையும் ஆராய்வாம் . எந்த உடலின்கண்ணும் எக்கா 
லத்தும் ஒன்றுபோல் அறிவு நிகழவில்லை . ஒவ்வொரு 
காலத்து ஒவ்வொரு இந்திரியத்திலேயே அறிவு நிகழ்கின் 

காண்டலறிவு நிகழும்போது கேட்டலறிவு நிகழ்வ 
தில்லை . மற்ற இந்திரியங்களில் நிகழும் அறிவும் இத்தன் 
மையதே . ஆதலால் உடல் முழுதும் உயிர் நிறைந்து நிற்கு 
மென்ன இடமில்லை . அப்படியே உடலின் ஓர் குறிப்பிட்ட 
இடத்திலேயே எப்போதும் நிற்குமென்னவும் இடமில்லை . 
நிற்குமேல் அவ்வுடலின்கண் எப்போதும் ஒன்றுபோல் 
அறிவு நிகழவேண்டும் . அதுவுமின்றாதலால் , உயிர் உடலி 
னுள் ஏகதேசப்பட்டு நிற்றலுமில்லையென முடியும் . என்றால் 
உயிர் உடலினுள் எவ்வாறுதான் நிற்குமென்னில் , கூறு 
வோம் . உயிர் உடலினுள் ஒரு காலத்து ஒரு இந்திரியத் 
தோடுமாத்திரம் கூடிநிற்கும் . கண்ணிந்திரியத்தோடு கூடி 
நிற்கும்போது காதிந்திரியத்தோடு கூடிநிற்பதில்லை: மெய் 
யிந்திரியத்தோடு கூடிநிற்பதுமில்லை . ஆனால் உயிர் எந்த 
இந்திரியத்தோடு கூடிநிற்கும்போதும் அதன்கண் ஏகதேச 
மாய் நிற்பதில்லை . மெய்யிந்திரியத்தோடு கூடி நிற்கும்போது 
அதன் ஒரு கூற்றில் மாத்திரம் நிற்பதில்லை. அவ்விந்திரியம் 
முழுடையினுமே வியாபித்து நிற்கும் . அப்படியே எந்த 


சூத்திரம் III 


சிவஞான போத 


பாடம் 2 


இந்திரியத்திலும் வியாபித்து நிற்கும் . இதுதான் வசித்திட 
வரும் வியாபகம் எனப்படும் . 

இத்தகைய வியாபகமே 
உயிர்க்கு உண்டு . இவ்வியாபகமும் உடலுக்கு வெளியே 
பில்லை . தூல உடலினுள்ளே கூடியுள்ள போது , அதனுள்ளே 
இத்தகைய வியாபகம் உயிர்க்குண்டு, சூக்கும உடம்போடு 
கூடியுள்ள போது அதனுள்ளே இவ்வியாபகம் உயிர்க்குண்டு. 
மற்ற உடம்புகளோடு 

கூடியுள்ளபோதும் அப்படியே , 
ஆனால் உடம்பில்லாதபோது உயிரின் வியாபகம் எப்படி 
யெனில் கூறுதும் . உயிர்க்கு ஆணவத்தடை அநாதியே 
உண்டென்றாலும் அத்தடை நீக்குதற்பொருட்டே மாயை 
யினின்று உடல் முதலியன அமைக்கப்பட்டுவருமென்றுஞ் 
சொன்னோம் . யாதானும் உடல் உயிர்க்கு அமைக்கப்படுமுன் 
அவ்வுயிர்க்குச் சிறிதும் வியாபகமில்லை . அவ்வுயிர் ஆணவத் 
தடையினின்று முற்றும் நீங்கியபின் அவ்வுயிர்க்கு எவ்வித 
மாயாவுடலும் வேண்டப்படுவதில்லை . அக்காலத்து அவ் 
வுயிரோடு கூடியுள்ள உடல் மாயாவுடலன்று . இம்மாயா 
வுடலே சுட்டுப் பொருள் . இதனுள்ளே வியாபித்து நிற்கும் 
உயிரின் வியாபகமும் ஏகதேச வியாபகமாய் முடியும் . 
வன்றி இவ்வுடலோடு கூடாது யாண்டும் வியாபித்து நிற்கும் 
முதல்வனையே தன்னுடலாகக்கொண்டு நிற்கும் முத்தி நிலை 
யில் உயிர் அம்முதல்வனைப்போல் எங்கும் வியாபித்து நிற் 
பதேயாகும் . என்றால் ஓர்காலத்துச் சிறிதும் வியாகமின்றிக் 
கிடந்த உயிர் மாயா உடலோடு கூடியபோது அதனுள்ளே 
மாத்திரம் வியாபித்து அப்பால் முத்தி நிலையில் யாண்டும் வியா 
பித்துநிற்குமேல் , சித்துப் பொருளாகிய உயிர்க்கும் குறுகுதல் 
பெருகுதல் உள எனப்படுமேயெனின் , கூறுவோம் . சித்துப் 


சூ 1. பா . 
48 


சூத்திரம் III 


உபந்நியாச பாடம் 


பாடம் 3 


பொருள்களெல்லாம் ஒரே தன்மையுடையன என்பதல்ல . 
முதல்வன எப்போதும் எவ்வாற்றானும் சித்தே. உயிர் அவ் 
வாறன்று . பெத்தம் நீங்கும் வரை அசித்தோடு கூடிநிற்கும் 
சித்து . அசித்துறாச் சித்தன்று . அதாவது பெத்தம் நீங் 
கும் வரை 

எவ்வாற்றானுஞ் சித்தே யென்பதன்று . அசித் 
துச் சித்து , அப்பெத்தம் நீங்கிய முத்தி நிலையிலே தான் 
உயிர் சித்தேயென நிற்கும் . , அந்நிலையிலே தான் உயிர் எங் 
கும் வியாபகமாய் நிற்கும் . அதுகாறும் உயிர்மாயா உடலோடு 
கூடி அதனுள்ளேயே வசித்திட வரும் வியாபி யாய் நிற்கும் . 
இக்கருத்துக்களையே இச்சூத்திரம் ‘ மாயா இயந்திர தனுவி 
னுள் ஆன்மா என்றோதியது . 


மூன்றாம் பாடம் 
உயிர் உடலின் வேறு . 


உயிர் உடலினுள் தங்கிநிற்குமென்றோம் * . அவ்வுட 
லின் ஒவ்வோர் பாகத்திலும் உயிரின் விளக்கத்தைக் காணு 
கிறோம் . அன்றியும் பருத்தேன் , சிறுத்தேன் , கரியன் 
என உடலினை உயிராக வழங்குவதுமுண்டு . இக்காரணங்க 
ளால் உடலையே உயிரென்னலாமா ? என்பதை ஆராய்வாம் . 
உடலெங்கும் உயிர் விளங்குலதாகிலும் அதன் கண் எப்போ 
தும் விளங்குவதில்லையென்றோம் . உடல் பிணமானபோது 
அதன் ஓர் பாகத்தும் உயிர் விளங்குவதில்லை . ஆதலால் 
உடலே உயிரென்றல் பொருந்தாது . இனி உடலினை உயி 

|| இவ்வாக்கியத்தினின்று ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் கொண்ட சமு 
தாய ஆன்ம வாதமறுதலை, யோக அனுபவமுடையாரால்மட்டும் அறியற்பால 
தென அச்சுவாமிகளே கூறியருளுதலின் , எல்லாராலும் அறியக்கிடக்கும் சா 
தாரணப் பொருளே ஈண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது . 

* சூ . III பா . 2 . 
49 


III பா . 2 . 


சூத்திரம் III 


சிவஞான போத 


பாடம் 4 


ராக வழங்குதலைப்பற்றி ஆராய்வாம் . யான் பருத்தேன் யான் 
சிறுத்தேன் என வழங்குதல் உபசாரமே . யான் கால் யான் 
கை என்று வழங்குவதில்லை . என் கால் என் கை என் உடம்பு 
என்றே வழங்குகின்றோம் . என் மனைவி யென்றபோது நான் 
வேறு மனைவி வேறாதல்போல என்னுடம்பு என்றபோதும் 
உடம்பு வேறு நான் வேறு என்பதே பெறப்படும் . ஆனால் 
இராகுவுக்குத் தலையன்றி வேறில்லா திருந்தாலும் இராகுவின் 
தலையென்று வழங்குதல் போல என்னுடம்பு என்றபோதும் 
நானும் உடம்பும் வேறல்ல ஒன்றேயென்று சொல்லலாகா 
தோ எனின் , ஆகாது . இராகுவின் தலையென்றல் சிறுபான்மை 
வழக்கு . என்கால் 

என்கை என்னுடம்பு என்றல் அது 
போலன்று . இனி , என் மனைவி யென்ற போது நான் வேறு 
மனைவி வேறு எனத் தெரிந்துகொண்டு வழங்குதல் போல , 
என்னுடம்பு என்றபோது அவ்வாறல்லவே எனின் , அன்று . 
நான் வேறு மனைவி வேறு என்பதையும் சிறிது ஆராய்ச்சி 
செய்தே தெரிகிறோம் . தான் வேறு உடம்பு வேரைறெனத் 
தெரிவதும் அவ்வாறே . இவ்வழக்கினாலும் உடம்பினின்றும் 
உயிர் வேறென்பதே பெறப்படும் . இக்கருத்தையே இச் 
சூத்திரம் என துடலென்றலின் ஆன்மா ( வேறு ) உளது என 
இயைபுற உணர்த்தும் . 


நான்காம் பாடம் 
உயிர் ஐம்பொறிகளின் வேறு . 


உடல் அறியமாட்டாதென்றும் , உடல் வேறு உயிர்வே 
றென்றே வழங்குவோமென்றும் ஆதலால் உடல்வேறு உயிர் 
வேறு என்றும் சொன்னோம் , ஆனால் உடலின் கண்ணுள்ள 

. III . பா , 3 . 
50 


சூத்திரம் III 


உபந்நியாச பாடம் 


பாடம் 4 


ஐப்பொறிகளாகிய பெய் வாய் கண் மூக்குச் செவி அவ்வா 
நல்ல . இவைகள் ஞானேந்திரியங்கள் எனப்படும் : இவை 
கள் அறியும் : கண் காணும் : சாது கேட்கும் . மற்றவைகளம் 
அப்படியே : இவைகளை என் பொறி என வழங்குதலுமில்லை . 
இவைகள் உயிர் என்றால் என்னை ? என்பதை ஆராய்வாம் . 
என் பொறி எனப் பொதுவாய் வழங்காவிடினும் என் கண் 
என் செவி எனப் பிரித்து வழங்குதலுமுண்டு . ஆதலால் 
வழக்கின்மைபற்றி இப்பொறிகள் உயிராகும் என்பதில்லை . 
இப்பொறிகள் அறியுமா ? என்பதே கவனிக்கவேண்டியது . 
ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு விஷயத்தையே அறியும் : 
கண் அறிவதைக் காதறிவதில்லை. மற்றப் பொறிகளும் ஆப் 
படியே . ஆதலால் இவ்வைம்பொறிகளையும் ஒரே உயிரென்ன 
மார்க்கமில்லை. இவ்வைம்பொறிகளும் ஐந்து வேறு உயிர்க 
ளாய் உடலில் தங்கி நின்றறியுமென்றலும் பொருந்தாது . 
அவ்வாற்றியில் , காண்டலறிவு கேட்டலறிவு முதலியன கண் 
காது முதலியவற்றில் தனித்தனி நிகழ்வதை நம்மனுபவத் 
தில் அறிவதுபோல , யான் கண்டேன் யான் கேட்டேனென் 
னும் அறிவும் அக்கண் காது முதலியவற்றில் தனித்தனி 
நிகழ்வதை நம்மனுபவத்தில் அறிதல் வேண்டும் . அவ்வா 
றன்றி யான் கண்டேன் முதலிய அறிவு , இவற்றின் வேறாகிய 
ஒன்றன்பாலே நிகழ்வதை நம் அனுபவத்தில் அறிவோம் . 
ஆதலால் இப்பொருள்களைக் கொண்டறிவது இவற்றின் 
வேறான ஒன்றே என முடியும் . இதுவே உயிர் . இக்கருத் 
தினையே இச்சூத்திரம் “ ஐம்புலன் அறிதலின் ஆன்மா (வேறு ) 
உளது என்று இயைபுற உணர்த்தும் . ஈண்டு ஐம்புலனென் 
பது ஐம்பொறிகளால் அறியப்படும் விஷயங்களை உணர்த்தி 


யது . 


51 


சூத்திரம் IIT 


சிவஞான போத 


பாடம் 5 


ஐந்தாம் பாடம் 
உயிர் சூக்கும் உடம்பின் வேறு , 


ஐம்பொறிகள் உயிரல்ல என்றும் .அவைகளைக் கொண் 
டறிவதாகிய வேறொன்றே உயிர் என்றும் சொன்னோம் . 
இனி இவ்வைம்பொறிகளும் தொழிற்படாத இடத்து அறிவு 
நிகழுமா ? என்பதைக் கவனிப்போம் .. நனவில் மாத்திரம் 
இவ்வைம் பொறிகள் தொழிற்படுமென்பதை அறிவோம் . 
ஆனால் எப்போதும் நாம் நனவிலிருப்பதில்லை . சிலகாலம் 
கனவிலுமிருப்போம் . அக்கனவில் இப்பொறிகள் தொழிற் 
படவில்லை . என்றாலும் சில உருவங்களைப் பார்ப்பது போல 
வும் சில சத்தங்களைக் கேட்பது போலவும் சில விஷயங்களை 
நுகர்வது போலவும் கனவு 

காண்பதுண்டு. இக்கனவிற் 
காணும் விஷயங்கள் அக்கனவிலேயே எதிர்ப்படும் விஷயங் 
களா ? அன்றி விழித்திருந்தபோது விஷயிக்கப்பட்ட விஷ 
யங்களா ? என்பது வருஞ்சூத்திரத்தில் விளக்கப்படும் . 
எது எவ்வாறாயினும் கனவில் ஒருவித அறிவு நிகழ்ச்சியுண்டு 
என்பதில் சந்தேகமில்லை . இவ்வறிவு நிகழ்வது எதன்கண் ? 
அதன்கண் அறிவது யாது ? என்பனவே ஈண்டு ஆராய வேண் 
டுவன . கனவிற் கன்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் ஒடுங்கி 
னும் , அவற்றின் காரண பூதமாகிய அகங்காரமும் உடன் 
ஒடுங்கவில்லை . அப்படியே இத்தேகத்திலுள்ள பஞ்சபூதங் 
கள் தொழிற்படவில்லையென்றாலும் அவற்றின் காரண பூதங் 
களாகிய தன் மாத்திரைகளும் தொழிற்படா என்பதின்று . 
இத்தன்மாத்திரைகள் 5 , அகங்காரம் 1 , அதனோடு சம்பந்த 
முள்ள மனம் , புத்தி 2 ஆக 8 கருவிகளும் கனவிலும் ஒடுங் 
பது நின்று தொழிற்படுகின்றன. இவ்வெட்டு கருவிகளா 

சூ . III , பா . 4 . 
52 


சூத்திரம் III 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


லாகிய உடம்பே சூக்கும உடம்பெனப்படும் . இச்சூக்கும் 
உடம்.பின் கண்ணேயே கனவில் அறிவு நிகழுகின்றது . இனி 
அவ்வுடம்பின்கண் நின்றறிவது எது ? என்பதை ஆராய்வாம் . 

கனவில் அறிவு நிகழ்வதன்றி அக்கனவில் நிகழ்ந்த 
வற்றை நனவிலும் அறிகிறோம் . ஆனால் கனவிற் கண்டபடி 
நனவில் அறியவில்லை. கனவினின்றெழுந்த ஒருவன் அக் 
கனவிற் கண்ட விஷயங்களைப் பாதி அறிந்தும் பாதி அறியா 
தும் நிற்பதுண்டு . ஒரோ வேளை சிறிதும் அறியாது மயங்கிப் 
பின் தெளிவதும் உண்டு . கனவில் அறிந்தது எதுவோ 
அதுவே நனவில் இவ்வாறு மயங்கி அறிகின்றது . என்றால் 
இக்கனவு நனவுகளில் இவ்வாற்றிவது அக்கனவின்கண் உள்ள 
சூக்கும உடம்பேயா ? அன்றி வேறா? அச் சூக்கும உடம்பே 
எனில் , அது கனவு நனவுகளில் ஒரே தன்மைத்தாயுள்ளது . 
இவ்விரண்டு நிலைகளிலும் ஒரேவித இந்திரியங்களோடு கூடி 
யுள்ளது . ஒரேவித விஷயங்களே அதற்கு எதிர்ப்பட்டுள்ளன . 
அதாவது அதற்குக் கனவிற்போலவே நனவிலும் அகத்துச் 
சேறலும் புறத்துச் சேறலும் உள . ஆதலால் அது கனவிற் 
கண்டவற்றை நனவில் மயங்கி அறிய வேறோர் எதுவுமில்லை. 
இதுவன்றி அச்சூக்கும உடப்புக்கு உயிர் வேறெனில் , அவ் 
வுயிர் கனவில் சூக்கும இந்திரியங்களாகிய மேலே சொல்லிய 
எட்டுக் கருவிகளோடும் கூடிச் சூக்கும் விஷயங்களைப்பற்றும் : 
நனவில 

கன்மேந்திரிய ஞானேந்திரியங்களாகிய 
இந்திரியங்களோடு கூடித் தூல விஷயங்களைப்பற்றும் . இவ் 
விதமாக உயிர்க்குக் கனவு நனவு நிலைகளில் அகத்துச் சேறல் 
புறத்துச் சேறல் வெவ்வேறாய் முடியும் : எனவே இவ்வுயிர் 
கனனிற் கண்டவற்றை நனவில் மயங்கியறிய ஏதுக்கள் உள . 
ஆதலால் உயிர் சூக்கும உடம்பின் வேறென்றே முடியும் . 

53 


தூல 


சூத்திரம் III 


சிவஞான போத 


பாடம் 6 


இப் முடிபையே இச்சூத்திரம் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா 
(வேறு ) உளது என உணர்த்தும் . ஈண்டு ஒடுக்கம் என்ப 
தற்கு ஒடுக்கத்தில் நிகழ்ந்தவை என்பது பொருள் . மயங்கி 
என்பதை வருவித்துப் பொருள் கொள்ளல் வேண்டும் . 


ஆறாம் பாடம் 


உயிர் பிராண வாயுவின் வேறு . 


இதுகாறும் விழிப்பு நிலையில் தொழிற்படும் தூலவுடப்பு 
ஐம்பொறிகள் உயிரல்ல என்றும் , சொப்பன நிலையில் தொழிற் 
படும் சூக்கும உடம்பும் உயிரன்று என்றும் சொன்னோம் * . 
இவ்விரு நிலைகளிலுமன்றி நித்திரையிலும் பிராணவாயு 
தொழிற்படுகின்றது . நித்திரையிலும் நாம் சுவாசிக்கிறோம் . 
ச்சுவாசம் பிராணவாயுவின் 

இயக்கமே . 

இப்பிராண 
வாயு உயிராயா ? 

என்பதை ஆராய்வாம் . இப்பிராண 
வாயு நனவு கனவு முதலிய எல்லா நிலைகளிலும் இயங்குவது 
மாத்திரமன்றிச் சமமாயுமியங்கும் . இவ்வாறியங்கும் பிராண 
வாயுவே உயிரெனில் ,, நனவற்போலவே நித்திரையிலும் 
இனப துன்ப நுகர்ச்சியும் உடம்பு அசைதலுமிருத்தல்வேண் 
டும் . நித்திரையில் அவ்விரண்டுமில்லையென்பது நம்முடைய 
அனுபவம் . ஆனால் நித்திரையினின்று எழுந்த ஒருவன் 
சுகமாகத் துயின்றேனென்பதால் நித்திரையிலும் சுகமுண் 
டென்பது பெறப்படாதோ எனின் , பெறப்படாது. 
தன் நித்திரையைச் சுக நிததிரை யென்றல் நித்தினாயின் 
பின்னர் அனுபவிக்கும் சுகத்தைக்கொண்டு அனுமானிப்ப 
தன்றி வேறில்லை . எனவே தித்திரையில் இன்ப துன்ப 

சூ . II1 பா . 3 , 5 . 

54 


ஒருவன் 


சூத்திரம் III 


உபந்நியாச பாடம் 


பாடம் 7 


நுகர்ச்சியில்லையென்பது நிச்சயம் . ஆதலால் பிராண வாயுவே 
உயிரெனல் பொருந்தாது . 

ஆனால் இப்பிராணவாயுவே நித்திரையில் மற்றெல்லாக் 
கருவிகளையும் ஒடுக்கி , இன்ப துன்ப நுகர்ச்சியையும் உடம்பு 
சேட்டித்தலையும் இலதாக்குதலோடு , நனவில் அக்கருவிகளை 
ஒடுக்காது , அவ்விரண்டையும் உளதாக்குமெனில் , அன்று . 
பிராணவாயு நனவிலும் நித்திரையிலும் ஒப்ப இயங்குமென் 
றோம் . 

இப்பிராணவாயுவுக்கு இவ்வியக்கமன்றி வேறு 
தொழிற்பாடுமில்லை . எனவே நனவிற்போலவே நித்திரை 
யிலும் ஒப்ப இயங்கும் இப்பிராணவாயு நித்திரையில் மாத் 
திரம் கருவிகளை ஒடுக்குமென்று சொல்ல இடமில்லை . இது 
வன்றி வேறொன்றே நித்திரையில் மற்றெல்லாக் கருவிகளை 
யும் ஒடுக்கியும் இப்பிராணவாயு ஒன்றை ஒடுக்காதுமிருக்கும். 
இவ்வாறு ஒடுக்கியவிடத்து இன்ப துன்ப நுகர்ச்சியும் உடப்பு 
சேட்டித்தலுமில்லை . ஆதலால் உயிர் பிராணவாயுவுக்கு 
வேறென்றே முடியும் . இக்கருத்தையே இச்சூத்திரம் கண் 
படில் உண்டி வினையின்மையின் ஆன்மா ( வேறு ) உளது என 
இயைபுற உணர்த்தும் . ஈண்டு உண்டி இன்பதுன்ப நுகர்ச் 
சியையும் வினை உடம்பு அசைதலையும் உணர்த்தும் . 


ஏழாம் பாடம் 


உயிர் முதல்வனின் வேறு . 


உயிர் உடலில் தங்கி நிற்குமென்றோம் . தூல உடலி 
லும் தங்கி நிற்குமென்றோம் . சூக்கும உடலிலும் தங்கி 
நிற்குமென்றோம் * . என்றாலும் இவ்விருவகையுடல்களும் 


III . பா . 2 . 


சூத்திரம் III 


சிவஞான போத 


பாடம் 7 


உயிராகா என்றோம் . இனி எங்கும் வியாபகமாய் நிற்கும் 
அறிவுப்பொருளாகிய முதல்வன் உடலின்கண்ணும் தங்கி 
நிற்பனாதலால் இம்முதல்வனையே உயிரென்னலாமா ? என் 
பதை ஆராய்வாம் . உயிர் முதல்வன் இவ்விரண்டும் அறிவுப் 
பொருள்களாயிலும் , இவ்விரண்டறிவுகளும் ஒரே தன்மை 
யுடையனவல்ல . உயிரின் அறிவு கருவி கரணாதிகளோடு 
கூடியவழி விளங்கியும் கூடாதவழி மழுங்கியும் நிற்குமென் 
றோம் . முதல்வனறிவோ அவ்வாறன்று . 

அது எக்காலத் 
தும் ஒன்றுபோல் விளங்கும் அறிவு . இதுவுமன்றி உயிர் 
அறியும் பொருட்டு முதல்வன் அவ்வுயிர்க்குக் கருவி கரணாதி 
களைக் கூட்டுவிப்பனென்றும் அவ்வுயிரோடு அத்துவிதமாய் 
நிற்பனென்றும் சொன்னோம் . அதாவது உயிர்க்கு உணர்த்து 
பவன் முதல்வனே என முடியும் . இம்முதல்வன் உணர்த்தி 
னன்றி உயிர் உணருமாறின்று . முதல்வனறிவுக்கோ உணர்த் 
துவாரில்லை . அவனது அறிவு உணர்த்தாது உணரும் அறிவு . 
உயிரினறிவு உணர்த்தினால் மாத்திரம் உணரும் அறிவு . இவ் 
விருதிற அறிவுகட்கு வேறு பேதங்களும் உள . அவை 
வருஞ் சூத்திரங்களில் விளக்கப்படும் . இவ்வறிவுகள் இவ் 
வாறு பேதப்பட்டனவாக , முதல்வனே உயிரெனல் பொருந் 

உயிர் முதல்வனுக்கு வேறாதல்வேண்டும் . இக்கருத் 
தையே இச்சூத்திசம் ‘உணர்த்த உணர் தலின் ஆன்மா ( வேறு ) 
உளது . என இயைபுற உணர்த்தும் . 


தாது . 


மூன்றாம் சூத்திரம் முற்றிற்று 

56 


நான்காம் சூத்திரம் 
அந்தக்கரணம் அவற்றினொன்றன்று , அவை 
சந்தித்ததான்மா , சகச மலததுணாரது 
அமைச்சர சேய்ப்ப நின்று , அஞ்சவத்தைத்தே . 


முதற்பாடம் 
உயிர் அந்தக்கரணங்களின் வேறு 


MAARANA 


தூல 


அதன்கண் 


உடம்பு உயிராகாதென்றோம் * . 
அறிவு நிகழ்ச்சிக்குக் காரணமாகிய ஐம்பொறிகளுமே உயி 
ராகாவென்றோம் . இத்தூல உடப்புக்குக் காரணமாகிய சூக் 
கும உடம்பும் உயிராகாதென் றோம் . இவ்வுடம்பின்கண் 
அறிவு நிகழ்ச்சிக்குக் காரணமாய் நிற்பன மனம் , புத்தி , 
அகங்காரம் என்பன . இவை ஐம்பொறிகளால் விஷரித்துத் 
தரப்படும் புறத்து விஷயங்களை யாதானும் ஓர்விதத்தில் அறி 
கின்றன . அகங்காரம் இவற்றை இன்னதெனத் தெளிவேன் 
யான் எனத் தெளிவு பிறவாது ஒருப்பட்டெழுந்து அறிகின் 
றது . மனம் சங்கற்பம் விகற்பஞ் செய்தறிகின்றது . புத்தி 
அவற்றை இன்னதென நிச்சயித்தறிகின்றது . இவையன்றி 
அவற்றைச் சிந்தித்தறிவதாகிய சித்தம் ஒன்றுண்டு என்பாரு 
முளர் . இந்நான்கு கருவிகளும் அந்தக்கரணங்களெனப்படும் . 
புறத்து விஷயங்களை அறிதற்குதவுங்கருவிகள் புறக்கரணங் 
களென்று வழங்கப்படுதல் போல , அவ்விஷயங்களை அகத்தில் 
வைத்து அறிதற்குதவும் கரணங்களாகிய இந்நான்கும் அந் 
தக் கரணங்க எனப்பட்டன . இவ்வந்சக் கரணங்களோடு 
சூ . III . Ur . 3. 1. சூ . III . 1 சூ . III . பா . 5 . 

51 


சூத்திரம் IV 


சிவஞான போத 


பாடம் 1 


. 


மாத்திரங்கூடி நிற்கு கனவிலும், இவைகள் அறிந்து உதவு 
கின்றன . அக்கனவில் புதிதாகப் புறத்து விஷயங்களையறிய 
வில்லை யென்றாலும் முன் விஷயிக்கப்பட்ட புறத்து விஷயங் 
களை மீளவும் அறிவதிற்றடையில்லை . எது எவ்வாறாயினும் , 
இவ்வந்தகரணங்களினால் ஒவ்வோர்வித அறிவு உண்டாவதை 
யறிகிறோம் . இதுபற்றி , இவற்றையே உயிர் என்னலாமா 
என்பதை ஆராய்வாம் . ஐம்பொறிகள் போல , இவை வெவ் 
வேறு விதமாயறி தலால் ஒரே உயிர் ஆகமாட்டா . தனித் 
தனி வெவ்வேறு உயிரும் ஆகா . இவற்றின் கீழ்ப்பட்ட க 

கரு 
விகளை நோக்க இவையே யறியுமென்று சொல்ல இடமிருப் 
பினும் தம்மை நோக்கவும் இவையேயறியுமென்ன இட 
மில்லை . ஐம்பொறிகளிலெதுவும் , தான் இத்தொழிற்பாட்டை 
யுடையேன் என்றறியாதாதலால் உயிர் ஆகாதென்றோம் . 
அதுபோலவே இப்புற அந்தக்கரணங்களுள்ளும் , சித்தம் 
சிந்தித்தறிவதாயினும் யான் சிந்தித்தேன் என்றறியமாட் 
டாது . மனம் , யான் சங்கற்பம் விகற்பஞ்செய்தேன் என்றறி 

அகங்காரம் யான் ஒருப்பட்டெழுந்தேன் என்றறி 
யாது . புத்தி யான் நிச்சயித்தேன் என்றறியாது . யான் சிந் 
தித்தேன் , யான் சங்கற்பவிகற்பஞ்செய்தேன் , யான் ஒருப்பட் 
டெழுந்தறிந்தேன் , யான் நிச்சயித்தேன் என்னுமறிவு இவ் 
வந்தக்கரணங்களினன்றி வேறோன்றன்பாலேயே நிகழ்கின் 
றது . ஆதலால் , ஐம்பொறிகள் போலவே இவற்றிலெதுவும் 
உயிராகமாட்டாது . உயிர் இவற்றின் வேறாய் நின்றே இவற் 
றைக்கொண்டறியும் . இக்கருத்தையே யிச்சூத்திரம் அந்தக் 
கரணம் அவற்றினொன்றன்று என்றுணர்த்தும் . அந்தக்கர 
ணங்களாகிய மனம் முதலியவற்றில் ஆன்மா ஒன்றன்று 
என்பது கருத்து . 

5 சூ . III . பா .4. 

58 


யாது . 


சூத்திரம் IV 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


இரண்டாம் பாடம் 
உயிரின் அறிவை மறைப்பது ஆணவமலம் . 


உயிர் அந்தக்கரணங்களைக் கொண்டறியுமென்றோம் *. 
உயிரே அறியும் பொருளென்றுஞ் சொன்னோம் . எனில் 
உயிர்க்கு அந்தக்கரணங்களின் உதவி ஏன் வேண்டும் ? என் 
பதை யாராய்வாம் . ஒருவனுக்குக் கண்ணிருந்தும் அக் 
கண்ணை நோய் மறைப்பதனால் , அவனாற் காண ஏலாது . 
நோயில்லாதடோது 

அதிதூரத்திலுள்ள பொருளையுங் 
காணுஞ் சக்தியினையுடைய அக்கண்ணானது நோயினால் அதி 
சமீபத்திலுள்ள பொருளையுங் சாண 

பொருளையுங் சாண எலாது போவதையும் 
அறிவோம் . அப்படியே நோயில்லாத போது அதி நுணுக்க 
பான பொருளையுங் காணுஞ் சக்தியினையுடைய அக்கண்ணா 
னது , நோயினால் மிகப் டரும்பொருளையும் காண ஏலாது 
போவதையுபறிவோம் . உயிர் அறிவின் மறைப்பும் இத்தன் 
மைத்தே . அ சனறிவு , விரிந்தும் நுணுகியும் அறியுமியல் 
பினையுடையது . வியாபகமும் சூக்கு - முமானது . என்றா 
லும் அவ்வறிவின்கண் , அதனை மறைத்து நிற்பதோர் தடை 
யிருப்பதால் , அவ்வறிவு யாதோர் பொரளையும் அறியாது 
கிடந்தது . மிசத்தூலப்பொருளையும் அறிவதில்லை . தன்னை 
யடுத்து நிற்பதோர் பொருளையுமறிவதில்லை . இத்தடை இவ் 
வாறு வியாபக அறவைக் குறுக்கி அதனையணுத்தன்மை 
யடையச்செய்வதால் ஆணவமெனப்படுமென்றோம் . 

நீக்சத்தின் பொருட்டே உலகம் முதல்வனால் 
தொழிற்படுத்தப்படுபென்றுஞ் சொன்னோம் . இது உயி 
ரினையிடையிற் சேர்வதன்று . இடையிற் சேர யாதுங் காரண 
சூ. IV . பா . 1 , + சூ . 

+ 9 சூ . 1. பா . 11 . 
59 


இவ் 


வாணவமல 


III . பா . 


1 . 


சூத்திரம் IV 


சிவஞான போத 


பாடம் 3 


மில்லை . இடையிற் சேருமலம் , சேருமுன்னர்த் தடுக்கப்படு 
மன்றிச் சேர்ந்தபின்னர் நீக்கப்படுவது பொருத்தமன்று. 
எனவே இவ்வாணவம் உயிரினை அநாதியே மறைத்திருத்தல் 
வேண்டும் . இதுபற்றியே இம்மலம் சகசமலம் எனப்படும் . 
இதுவே உயிரின் அறியாமைக்குக் காரணம் . இக்கருத் 
தையே இச்சூத்திரம் சகசமலத்து ணராது என்றுணர்த்தும் . 


மூன்றாம் பாடம் 
உயிர் அந்தக்க ரணங்களோடு கூடியறியும் . 


உயிரின் வியாபக அறிவு ஆணவமலத்தால் மறைப்புண்டு 
ஒரு சிறிதும் அறியா துகிடக்குமென்றோம் * . இவ்வுயிர் எவ் 
வாறு அறியும் என்பதை யாராய்வாம் . கண்ணிலுள்ள நோய் 
தீரும் வரை அவ்வுயிர் கண்ணாடியினுதவியை வேண்டிநிற் 
பதை யறிவோம் . அவ்வுதவிபெற்ற போதும் , நோய் நீங்கிய 
கண்ணோடொப்பக் காண்டற் சக்தியைப் பெறுதலில்லை . 
என்றாலும் , அக்கண்ணாடியினுதவி பாற் சமீபத்திலுள்ள பருப் 
பொருளை அக்கண் காணும் , பலத்தால் மறைப்புண்ட உயிரும் 
இத்தன்மைத் தே . இம்மலநோய் தீரும் வரை , உயிர் அந்தக் 
கரணங்களின் உதவியை வேண்டிநிற்கும் . இவ்வுதவியிருப் 
பினும் , மலம் நீங்கி உயிரை யொப்ப வியாபித்தறிய முடி 
யாது . என்றாலும் இவ்வுதவியால் , மலமறைப்புள்ள உயிர் 
யடுத்துள்ளதும் 

தூல முமான பொருளையறியும் . 
ஆகவே மலமறைப்பால் தன் வியாபக அறிவு முழுதும் சுருங் 
கப்பெற்ற வுயிர் , இவ்வந்தக்கரணங்களோடு கூடிய வழி , 
அம்மறைப்பு நீங்கும் வரை வியாபகமாயறியவில்லையென்றா 
லும் ஒரு சிறிது அறியுந்தன்மை பெறும் என முடியும் . இம் 

1 . 
60 


தன்னை 


பா . 11 . 


சூத்திரம் IV 


உபந்நியாச பாடம் 


பாடம் 4 


முடியையே இச்சூத்திரம் சசசமலத்துணராது ஆன்மா ,, 
அவை சந்தித்தது என இயைபுற உணர்த்தும் . ஈண்டு 
அவை என்றது அந்தக்கரணங்களை . 


நான்காம் பாடம் 
உயிர்க்கு அடுத்து நின்று தவுவன அந்தக்கரணங்களே 


MNNNN 


அந்தக்கரணங்கள் உயிர்க்கு உதவுமென்றோம் *. 

ஐம் 
பொறிகளுமுதவுமென்றோம் . இவற்றுள் எவைகள் எவ் 
வாறுதவுமென்பதை யாராய்வாம் . இவ்விருதிறத்துக் கருவி 
களும் உயிர்க்கு அவசியம் வேண்டற்பாலன . கண்கெட்ட 
வழி , அந்தக்கரணங்களிருப்பினும் உயிர் உருவத்தையறியு 
மாறில்லை . காது கெட்டவழி சத்தத்தையறிவதுமில்லை . அப் 
படியே எந்தப் பொறிகள் கெடினும் , அந்தந்தப் பொறியா 
லறியப்படும் விஷயத்தை உயிர் அறிவதில்லை . இனி அந்தக் 
கரணங்களின்றி உயிர் அறியுமா ? என்டதையும் கவனிப்பாம் . 
அந்தக்கரணங்கள் , முன் அனுபவித்ததொன்றைப்பற்றி நிற் 
கும் போது , உயிர் , கண்ணுக்கு எதிர்ப்படும் பொருளைக் 
காணாதிருத்தலும் , காதுக்கு எதிர்ப்படும் பொருளைக் கேளாதி 
ருத்தலும் , மற்றப்பொறிகளுக்கு எதிர்ப்படும் பொருளை 
யறியா திருத்தலும் நம்முடைய அனுபவம் . ஆகவே , இவ்வி 
ருதிறத்துக் கருவிகளும் உயிர்க்கு அவசியறிவேண்டுமென்று 
தெரிகிறோம் . இவைகள் தனித்தனி எவ்வாறுதவும் என் 
பதை யாராய்வாம் . ஐம்பொறிகள் உயிர்க்கு நேரில் உதவ 
வில்லை . கண்கண்ட உருவத்தைச் சித்தம் சிந்தித்தும் , மனம் 
சங்கற்பவிகற்பஞ்செய்தும் , அகங்காரம் இன்னதெனத் தெளி 
வேன் என ஒருப்பட்டெழுந்தும், புத்தி நிச்சயித்தும் உயிர்க் 
சூ . IY பா . * சூ . III பா . 4 , 

61 


3 . 


சூத்திரம் IV 


சிவஞான போத 


பாடம் 5 


குதவ உயிர் அவ்வுருவத்தைபறியும் . அப்படியே ஏனைப் 
பொறிகளாலறியப்படும் விஷயங்களையும் , அந்தக்கரணங்கள் 
மேற்கூறியபடி அறிந்து தவவே உயிர் அறியும். இவைபோல 
உயிர்க்குதவ வேறொன்றில்லை . இவைகளே உயிர்க்கு அடுத் 
துநின்று தவுவன . இதுபற்றியே இவைகள் உட்கருவிகளென் 
றும் ; ஐம்பொறிகள் புறக்கருவிகள் என்றுஞ்சொல்லப்படும் . 
ஐம்பொறிகள் அறியும் விஷயங்களை உயிர் நேரிலறியாது , 
அந்தக்கரணங்கள் மூலமாயறியுமென்று தெரிகிறோம் . இக்கா 
ரணத்தால் ஐம்பொறிகளை ஓர் அரசனுடைய பரிசனங்கட்கும் 
அந்தக்காரணங்களை அவனது அமைச்சர்க்கும் உயிரை அரச 
னுக்கும் ஒப்பிடலாம் . தேசத்து விஷயங்களைப் பரிசனங்கள் 
அரசனுக்கு அவனது அமைச்சர் மூலமாய்த் தெரிவிப்பது 
போல ஐம்பொறிகள் அந்தக்கரணங்கள் மூலமாய் உயிர்க்கு 
அறிவிக்கும் . இக்கருத்தையே யிச்சூத்திரம் அவை அமைச் 
சரசேய்ப்ப நின்று என்றுணர்த்தும் . 


ஐந்தாம் பாடம் 
உயிர் ஐந்துவிதமாயறியும் . 


உயிர் , அந்தக்கரணமுதலிய கருவிகளோடு கூடியறியு 
மென்றோம் . இவ்வாறு அறிவது ஒரேவிதமா ? அன்றிப் 
பலவிதமா? என்பதையாராய்வாம் . கருவிகள் உயிர்க்குக் 
கண்ணாடி போலுதவுமென்றோம் . கண்ணாடியின் தன்மைக் 
கேற்பக் காணுந்தன்மை வேறுபடுவதுபோல , உயிரோடுகூடி 
நிற்கும் கருவிக்கூட்டங்களின் தன்மைக்கேற்ப , அதனறித 
லும் வேறுபடும் . இக்கருவிக் கூட்டங்கள் எக்காலத்தும் 
ஒன்றுபோற்றொழிற்படுதலில்லை . கூடியுங் குறைந்துமே 
தொழிற்படும் . இக்கருவிகளைத் தத்துவம் , தாத்துவிகம் 


IV பா . 


3 . 


62 


சூத்திரம் 1V 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


என 


இருவகைப்படுத்தலாம் . வற்றுள் தத்துவங் 
கள் , இவ்வுலகப் பொருள்களின் காரண பூதங்களாம் . 
இத்தத்துவங்களின் காரியங்களே தாத்துவிகங்களாம் . இத் 
தத்துவங்கள் 36. தாத்துவிகங்கள் 61 ஆகக் கருவிகள் 96 
ஆம் .. இத்தொண்ணூற்றாறு கருவிகளிற் சிலவே உயிரின் 
அறிவு வேறுபாட்டிற்குக் காரணமாய் நிற்கும் . அவற்றுள் 
ஈண்டு நாம் ஆராய்வது சிறப்பறிவின் வேறுபாட்டிற்குக் கார 
ணமாகிய கருவிகளையே. கலையாதி வித்தியா தத்துவங்கள் 
ஆறும் உயிர்க்குப் பொது அறிவையுண்டாக்குவன . பொது 
அறிவாவது இது சுகம் இது துக்கம் என்னும் அறிவு . அக் 
கலையாதிகட்கு மேலாயுள்ள சிவ தத்துவங்கள் ஐந்தும் 
உயிரை அப்பொது அறிவின்கண் தூண்டுவன அன்றிவே 
றில்லை . அதனால் இப்பதினொரு தத்துவங்களின் தொழிற் 
பாட்டை ஈண்டு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. 
எஞ்சிய தத்துவங்களின் தொழிற்பாட்டை ஆராய்வாம் . 
அத்தத்துவங்கள் இருபத்தைந்தில் பூதங்கள் ஐந்தும் 
தொழிற்படும் போது தாத்துவிகங்களாய் விரியும் . தன்மாத் 
திரைகள் ஐந்தும் , அப்பூதங்களோடு உடனாய் அவற்றிற்கு 
வலியாய் மாத்திரம் நிற்கும் . எனவே , உயிரறிவின் வேறுபாட் 
டிற்குக் காரணமாயுள்ள தத்துவங்கள் பதினைந்தேயாம் . 
அவைகள் கன்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பத்து, 
அந்தக்கரணங்கள் நான்கு , புருஷதத்துவம் ஒன்று ஆகப் 
பதினைந்தாம் . இவற்றுள் புருஷ தத்துவம் தலையாதி தத் 
துவங்களின் தொகுதியே. இத்தொகுதியில் , கலையாதிகள் 
கூடுதல் குறைதலினால் இப்புருஷ தத்துவமும் தொழிற்படு 
தத்துவமாம் . இனித் தாத்துவிகங்கள் அறுபதில் அறிவு 
வேறுபாட்டிற்குக் காரணமாவன , மேற்கூறிய இந்திரியங்கள் 
பத்திற்கு விஷயமாகும் சத்தாதி வசனாதி பத்தும் பிராணாதி 

63 


| 


சூத்திரம் IV 


சிவஞான போத 


பாடம் 5 


வாயுக்கள் பத்துமே. இவ்வாயுக்கள் மேற்கூறிய சத்தாதி 
வசனாதிகளை உயிர்க்கு விஷயமாம்படி செய்வன . உயிர்க்கு 
சிறப்பறிவை விளக்கி அதனை வேறுபடுத்து தற்கான கருவி 
கள் மேற்கூறிய பதினைந்து தத்துவங்களும் , இருபது தாத்து 
விகங்களும் ஆகிய முப்பத்தைந்துமே. 

இம்முப்பத்தைந்து கருவிகளும் நாம் விழித்திருக்கும் 
போது தொழிற்படும் . உயிரின் இவ்விழிப்பு நிலையே ஜாக்கிரா 
வத்தை யெனப்படும் . நிலையெனினும் அவத்தையெனினும் 
ஒன்றே . ஆனால் நாம் எப்போதும் விழித்திருக்கவில்லை . 
சலிப்புண்டாகிச் சிலகாலம் நித்திரை செய்வோம் . அங்கித் 
திரையிற் சிலகாலம் சொப்பனமும் காண்போம் . இச்சொப் 
மனத்தோடு கூடிய அவத்தையே சொப்பனாவத்தையெனப் 
படும் . இவ்வவத்தையில் நம்முடைய புறவிந்திரியங்களிலே 
துவும் தொழிற்படாது . கண்காணாது , காது கேளாது , மற் 
றப்பொறிகளும் தொழிற்படா , நம்முடைய கால் கை முதலிய 
கன்மேந்திரியங்களும் தொழிற்படா . என்றாலும் , இவ்விந்தி 
ரியங்கட்கு விஷயமாகும் சத்தாதி வசனாதிகள் பத்துந் தொ 
ழிற்படாவென்று சொல்ல இடமில்லை . 

நம்முடைய சொப்ப 
னத்தில் இவ்விந்திரியங்கள் தொழிற்படாவிடினும் அவற் 
றின் காரண தத்துவமாகிய அகங்காரம் சூக்கும் தேகமாகிய 
சொப்பன உடம்பினின்று தொழிற்படும் . அவ்வுடம்பில் இவ் 
விருதிறத்து இந்திரியங்களுமே சூக்குமமாயிருக்கும் . இவை 
தூல இந்திரியங்களைப்போல தூலப் பொருள்களை விஷயியா 
வென்றாலும் அத்தூல இந்திரியங்கட்கு மேற்கூறிய ஜாக்கிரா 
வத்தையில் எதிர்ப்பட்டு அவ்விந்திரியங்களின் வழியாய்ச் 
சென்று , சூக்கும் உடம்பில் தங்கிக்கிடக்கும் சத்தாதி வச 
னாதி தாத்துவிகங்களையும் விஷயியாவென்பதில்லை. 

அதனா 
64 


சூத்திரம் IV 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


லேயே நம்முடைய சொப்பனத்தில் எதோ சிலவற்றைப் 
பார்க்கிறோம் , சிலவற்றைக் கேட்கிறோம் , அப்படியே ஒவ் 
வொரு இந்திரியத்தாலறியப்படுவதையும் வேறோர் விதத்தா 
லறிகிறோம் . அப்படியறிவதைப் பொய்யெனவும் இட 
மில்லை . இவ்வறி தலின் பலனை ஒரோவேளை நகைத்தல் 
அழுதல் முதலிய குறிகளால் உடம்பில் நிகழவும் காணுகி 
றோம் . ஆதலால் சொப்பனாவத்தையி லறிவதைப் பொய் 
யென இடமில்லை . எனவே இவ்வாற்றிதற்கு வேண்டிய 
அந்தக்கரணங்கள் நான்கு , புருஷதத்துவம் ஒன்று, சத்தாதி 
வசனாதிகள் பத்து , பிராணாதி வாயுக்கள் பத்து ஆக இரு 
பத்தைந்தும் சொப்பனாவத்தையிற் றொழிற்படுகருவிகளாம் . 
இனிச் சொப்பனத்தோடு கூடாத நித்திரையைக் கவனிப் 
பாம் . 


டமனம் 


இந்நித்திரையில் எந்த விஷயத்தையும் நாம் அறிய 
வில்லை . சத்தாதி வசனாதிகளில் எதுவும் ஈம்மறிவிற்கு விஷ 
யமாகவில்லை . புத்தி நிச்சயிக்கவில்லை . அகங்காரம் இவ் 
வாறு தெளிவேன் என்று ஒருப்பட்டு எழவுமில்லை. 
சங்கற்ப விகற்பஞ் செய்யவுமில்லை . பிராணாதி பத்து வாயுக் 
களில் பிராணவாயு ஒன்று சலித்துக்கொண்டிருக்கின்றது . 
இப்பிராணவாயுவோடும் புருஷதத்துவத்தோடும் சித்தம் 
ஒன்றே தொழிற்படும் . நாம் ஓர் காரியத்தைச் சிந்தித்துக் 
கொண்டிருக்கும்போது பலகாலம் நித்திரை போவதும் , அந் 
நித்திரையினின்று எழுந்ததும் , அச்சிந்தனை முற்றியதாய் 
உணர்வதும் ஒரோவேளை நமக்கு அனுபவம் . இந்நித்திரை 
யைச் சாதாரண நித்திரையென்னலாம் . இதில் சித்தம் , புரு 
ஷன் , பிராணவாயு ஆகிய மூன்று தத்துவங்கள் மட்டுமே 
தொழிற்படுகின்றன . இது சுழுத்தியவத்தை யெனப்படும் . 

65 


5 


சூத்தில் IV 


சிவஞான போத 


பாடம் 5 


துரிய 


ணவாயு 


இந்நித்திரையிலும் சில பேதங்கள் தெரிகிறோம் . ஓர் நித் 
திரைரைபை அடர்ந்த நித்திரை யென்போம் . மற்றொன்றைக் 
கடுநித்திரை யென்போம் . இவற்றை முறையே , துரிய 
அவத்தை , துரியாதீத அவத்தை யென்னலாம் . இவற்றுள் 

அவத்தையில் சித்தமுஞ் சிந்தியாது . ஆனால் பிரா 

சலித்துக்கொண்டிருக்கும் . இவ்வவத்தையில் 
தொழிற்படுங் கருவிகள் புருஷன் , பிராணவாயு இரண்டுமே 
துரியாதீத அவத்தையிலோ , பிராணவாயு சலித்தலும் நின்று 
விடும் . புருஷதத்துவ மொன்றுமே தொழிற்பட்டுப் பொது 
அறிவை விளக்கிக்கொண்டு நிற்கும் . இவ்வாறாக இவ்வைந் 
தவத்தையிலும் கருவிகள் கூடுதல் குறைதலினால் உயிரின் 
கண்ணுள்ள அறிவின் விளக்கமும் கூடியுங்குறைந்தும் ஐந்து 
விதப்பட்டு நிற்கும் . இக்கருத்தையே இச்சூத்திரம் ஆன்மா 
அந்தக் கரணம் சந்தித்தது அஞ்சவத்தைத்தே என்று இயை 
புற உணர்த்தும் . 


நான்காம் சூத்திரம் முற்றிற்று 


66 


ஐந்தாம் சூத்திரம் 
விளம்பிய உள்ளத்து மெய் வாய் சண் மூக்கு 
அளந்தறிந்து , அறியா , ஆங்கவைபோலத் 
தாந்தம் உணர்வின்றமியருள் , 
காந்தங்கண்ட பசாசத்தவையே . 


முதற்பாடம் 
உயிராலதிஷ்டிக்கப்பட்ட கருவிகளே விஷயங்களை அளந்து அறியும் 


IVVVVVU 


கருவிகள் இடம் ; அவைகட்கு அறியும் சக்தி இல்லை 
யென்றோம் . அமைச்சர் அரசர்க்குத் தேசத்து விஷயங்க 
ளைத் தெரிந்து உதவுவது போல , இக்கருவிகள் உயிர்க்குப் 
புறத்து விஷயங்களை அறிந்துதவு மென்றுஞ் சொன்னோம் . 
அறியும் சக்தியில்லாத கருவிகள் உயிர்க்கறியும்படி உதவுத 
லெப்படி ? என்பதை ஆராய்வாம் . கருவிகள் உயிராலதிஷ் 
டிக்கப்படாதபோது அறிவதில்லை என்பது நம்முடைய அனு 
பவம் . நாம் இறந்த போது நம்முடைய எந்தக் கருவியுமறி 
யாது . 

அக்காலத்து உயிர் எதனையுமதிஷ்டித்து நிற்ப 
தில்லை . அதற்குமுன் ஒவ்வொரு கருவியையுமதிஷ்டித்து 
நிற்கும் , அதாவது , ஒவ்வொரு கருவியோடும் அக்கருவியே 
யாய் நின்று அதனையறியும்படி செய்யும் . கண்ணொடு கண் 
ணாக நின்று அதனைக் காணும்படி செய்யும் . செவியொடு 
செவியாய் நின்று அதனைக் கேட்கும்படி செய்யும் . மற்றக் 
கருவிகளையும் அவ்வாறே அதிஷ்டித்து நிற்கும் . அரசனது 
ஆஞ்ஞை 

அவனது ஏவலாளர்பால் நின்ற திஷ்டிப்பதை 
I , பா . 10 . + சூ . IV பா . 4 . 

67 


சூத்திரம் V 


சிவஞான போத 


பாடம் -1 


இதற்கு உபமானமாகக் கூறலாம் . அரசனது ஆஞ்ஞை அவ 
னது எவலாளரை அதிஷ்டிக்கும்வரையே அவ்வேவலாளர் 
அரசனது கருமத்தைச் செய்வார் . அரசனுக்கு கவியும் புரி 
வர் . அவ்வாஞ்ஞை நீங்கியதும் , அவ்வேலாளர் அரசன் க 

கரு 
மத்தை முடிக்க ஏலாது போவார் . அவ்வேவலாளரால் அர 
சர்க்கு உண்டாகும் உதவியும் நின்றுவிடும் . உயிர் கருவி 
களை அதிஷ்டித்தலுமிவ்வாறே. அதன் அதிஷ்டானம் கருவி 
கள்பாலிருக்கும்வரையே அக்கருவிகள் அறியும் . இவ்வ 
திஷ்டானம் நீங்கியதும் ஒரு கருவியுமறியாது . அதனால் 
உயிர்க்கு யாதொரு உதவியுமின்றாய்விடும் . அன்றியும் உயிர் 
கருவிகளை அதிஷ்டிக்கும்போதும் , அக்கருவிகளால் எங்கும் 
வியாபித்தறிதல் முடியாது . ஆணவமலத்தா லணுத்தன்மை 
அடைந்து யாதொரு விளக்குமுமின்றிக் கிடந்த உயிர் , கருவி 
களோடு கூட்டப்பட்ட காலத்து அக்கருவிகளின் அளவில் 
அறியுஞ் சக்தியைப் பெற்றதேயன்றி ; எங்கும் வியாபகமாய் 
நின்றறியும் சக்தியைப் பெறவில்லை. இத்தகைய சக்தியினை 
யுடைய உயிரால் அதிஷ்டிக்கப்பட்ட கருவிகளும் , அவ்வக் 
கருவிகளினளவிலே அறியும் . இக்கருத்துகளையெல்லாம் 
உணர்த்தவே இச்சூத்திரம் விளம்பிய உள்ளத்து மெய் வாய் 
கண் மூக்கு அளந்து அறிந்து என்றோதியது . ஈண்டு “ மெய் 
வாய் கண் மூக்கு என்றது ஐம்பொறி முதலிய எல்லாக் கரு 
விகளையும் , உள்ளம் என்றது உயிரை . இவ்வுயிராலதிஷ்டிக் 
கப்பட்டால் மாத்திரம் கருவிகளறியுமென்பதை உணர்த்தவே 
உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அறிந்து என்றது . இக் 
கருவிகள் வியாபித்தன்றி அளவினுட்பட்டே அறியுமென் 
பதை உணர்த்தவே இச்சூத்திரம் அறிந்து என்று மாத்திரம் 
கூறாது அளந்தறிந்து என்றும் கூறியது . 


68 


சூத்திரம் V 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


இரண்டாம் பாடம் 
உயிராலதிஷ்டிக்கப்பட்ட கருவிகளும் அவ்வுயிரினையறியா. 


யிராலதிஷ்டிக்கப்பட்டாலும் , கருவிகள் சுட்டுப்பொருள் 
களையே யறியுமென்றோம் * . உயிரோ அறிவுப்பொருள் . அது 
சுட்டுப்பொருளன்று . அதனை எந்தச்சுட்டுப்பொருள்களாலும் 
அறியமுடியாது . உயிராலதிஷ்டிக்கப்பட்ட கருவிகளும் சுட் 
டுப்பொருள்களே . அக்கருவிகளாலும் அவ்வுயிரை யறிய 
முடியாது . எதுபோலெனில் கூறுதும் . மேல் எடுத்துக் 
கொண்ட அரசன் ஏவலாளர் உவமையே ஈண்டும் ஒருவாறு 
பொருந்தும் . அரசன் தன் ஏவலாளர் ஒவ்வொருவருக்கும் 
அதிகாரமும் தந்து அதற்கோர் வரம்பும் விதிப்பன் . அவ் 
வேவலாளரும் , அவரவர் வரம்பினுள்ளேயே , அரசன் கரு 
மத்தைச் செய்து அவ்வரசர்க்குதவியும் புரிவர். இவ்வுதவி 
அரசன திகாரம் தம்பாலிருக்கும்வரையே செய்தல் முடியு 
மென்றோம் . அரசன திசாரமிருப்பினும் , அவனிட்ட வரம் 
பிற்கு வெளியே இவ் வேவலாளர் அரசர்க்குதவுதல் முடி 

இவ்வரம்பு அவ்வரசனாலும் விதிக்கப்படலாம் . அவ 
னுக்கு மேலாயுள்ள அரசனாலும் விதிக்கப்படலாம் . என்றா 
லும் ஏவலாளர் அவ்வரம்புக்கு வெளியே அரசன் கருமத் 
தைச் செய்யமுடியாது . உயிராலதிஷ்டிக்கப்பட்ட கருவி 
களும் , இத்தன்மையனவே . இக்கருவிகட்கு அறிவு வரம்பு 
ஏற்பட்டுள்ளது . இவ்வாம்பினுள்ளேயே உயிர் கருவிகளை 
அதிஷ்டிக்கும் . உயிர் வியாபகபாயினும் அவ்வியாபகம் ஆண 
வமலத்தாற் றடைப்பட்டுக் கிடத்தலின் அவ்வுயிர் கருவிகளை 
யதிஷ்டிக்கும் வரம்பு ஏகதேசமாய்க் குறுகியது . இவ்வதிஷ் 
டான வரம்புக்குள்ளேயே கருவிகள் உயிர்க்குதவுதல் முடி 

+ சூ . V. பா . 1 . 

69 


( 


சூத்திரம் Y 


சிவஞான போத 


பாடம் 3 


யும் ; உயிரறிவின் வியாபகமனைத்தையும் அறிந்துதவுதல் 
முடியாது . இக்கருத்தை உணர்த்தவே இச்சூத்திரம் அளந் 
தறிந்து என்பதோடு நில்லாது அறியா என்று முடனோதி 
யது . 


மூன்றாம் பாடம் 
முதல்வனாலதிஷ்டிக்கப்பட்ட உயிரேயறியும் . 


^^^ 


கருவிகள் ஜடம் . அவைகளறிதற்கு அறிவுப்பொருளா 
கிய உயிரின திஷ்டானம் வேண்டும் . உயிர் அறிவுப் 
பொருளாக , அதற்கும் வேறோர் அறிவுப்பொருளின திஷ் 
டானம் வேண்டுமா ? என்பதை ஆராய்வாம் . உயிர் அறி 
வுப்பொருளாயினும் தானாயறியு மறிவன்று . கண்ணிற்குக் 
காணும் சக்தியிருப்பினும் , ஆதித்தன் ஒளியோடு கலந்தால் 
மாத்திரம் காணும் . அவ்வொளி கலவாத இருட்டில் அக் 
கண் காணுதலில்லை . உயிரும் அதுபோல்வதே . பிறிதோர் 
அறிவுப்பொருளால் அறிவிக்கப்பட்டால் மாத்திரமறியும் . 
அவ்வாற்றிதற்கு மறிவு வேண்டும் . இத்தன்மையுள்ள அறிவே 
உயிர்க்குண்டு . இவ்வுயிர்க்கு அறிவிக்கும் அறிவுப் பொருளே 
முசல்வன் . இம்முதல்வன், உயிர்கட்கு அறிவித்தற் பொ 
ருட்டு , பெத்த உயிர்களோடு அத்துவிதமாய் நிற்கின்றானென் 
றும் ; தனது ஆணையாகிய அருட்சக்தியின் நீக்கமின்றி நிற் 
கின்றானென்றுஞ் சொன்னோம் * , இவ்வருட்சக்தி உயினா 
அதிஷ்டித்தால் மாத்திரம் உயிரறியும் . இவ்வாறறிவதும் 
முதல்வனைப்போல் வியாபித்தறியாது . உயிர்க்கு முகல்வனைப் 
போல வியாபகமில்லை . பெத்த உயிர்களோ ஏகதேசமாய் 

8 , 9 . 
70 


TI பா . 


உபந்நியாச பாடம் 


சூத்திரம் V 


பாடம் .4 


கின்றறிவனவென்றோம் . முத்த உயிர்கள் சமவியாபகமாயி 
னும் முதல்வன்கண் வியாப்பியமாய் அடங்கி நிற்பனவென் 
பது பின்னர் விளக்கப்படும் . எது எவ்வாறாயினும் பெத்த 
உயிர்களினறிவு சுட்டறிவே. இவ்வறிவு முதல்வனால திஷ் 
டி க்கப்பட்ட காலத்தும் வியாபகமாய் மாறுதலில்லை . இவ் 
வறிவினைத் தடைப்படுத்தி நிற்குமாணவம் அற நீங்கும்வரை,, 
அது முதல்வனால திஷ்டிக்கப்பட்டாலும் வியாபகமாய் நின் 
றறிதலில்லை . அளவினுட்பட்டே யறியும் . இக்கருத்துக்களை 
யெல்லா 

முணர்த்தவே இச்சூத்திரம் ஆங்கு அவைபோலத் 
தாம் தம்முணர்வின் தமியருள் ( அளந்தறிந்து ) என்றோதி 
யது . ஈண்டு அவைபோலவென்பது கருவிகளைப்போலவென் 
பதை உணர்த்தும் . தாம் என்பது உயிரையும் , தம்முணர் 
வின் தமி என்றது தம்முணர்விற்குணர்வாய் நிற்கு முதல்வ 
னையும் , அருள் என்றது அவனது சக்தியையுமுணர்த்தும் . 
தாம் என்பதோடும் அளந்தறிந்து என்பதைக் கூட்டிப் 
பொருள் சொள்ளல்வேண்டும் . தம்முணர்வின் தமியருளால் 
திஷ்டிக்கப்பட்டதாம் , அவைபோல அளந்தறியும் என்பது 
வசனமுறை . 


நான்காம் பாடம் 
முதல்வனால் அதிஷ்டிக்கப்பட்ட உயிரும் அம்முதல்வனை அறியாது . 


முதல்வனால் அதிஷ்டிக்கப்பட்டாலும் உயிர் மலமறைப் 
புள்ளவரை அளவினுட்டட்டே அறியும் என்றோம் . * இவ் 
வாற்றியும் இவ்வுயிர் இம்முதல்வனை அறியுமா ? என்பதை 
ஆராய்வாம் . இபமுதல்வனோ எல்லா உயிர்கள்பாலும் வியா 
பித்து நிற்பவன் . மலமறைப்பினால் ஏகதேசமாய் நின்றறி 
t . சூ . II . பா . 5 . சூ . III . பா . 2 . 

சூ . V பா . 3 . 
71 


சூத்திரம் V 


சிவஞான போத 


பாடம் 5 


யும் பெத்த உயிர்கள் பால் மாத்திரமன்றி , மலமறைப்பு நீங்கி 
வியாபகமாய் நின்றறியும் முத்த உயிர்கள்பாலும் வியாபித்து 
நிற்பவன் என்றால் இம்முதல்வனது வியாகத்திற்கு அளவில் 
லையென முடியும் . இவனை எந்த அளவினுட்பட்ட அறிவா 
லும் அறியமுடியாது . பெத்த உயிர்களின் அறிவு அளவி 
னுட்பட்ட அறிவென்றோம் . எனவே இவ்வுயிர்களை முதல் 
வனதிஷ்டத்தாலும் இவ்வுயிர்களால் அம்முதல்வனை அறிய 
முடியாதாகும் . இக்கருத்தையும் உணர்த்தவே இச்சூத்தி 
ரம் ஆங்கவைபோலத் தாந்தம் உணர்வின் தமியருள் ( அறி 
யா ) என்றோதியது . தம்முணர்வின் தமியாலதிஷ்டிக்கப்பட்ட 
தாமும் , அத்தமியை அறியா என்பது வசன முறை .. 


ஐந்தாம் பாடம் 


முதல்வன் உயிர்கட் குணர்த்தினும் விகாரியாகான் . 


முதல்வன் உயிர்களை அதிஷ்டித்து நின்றால் மாத்திரம் 
உயிர்களறியுமென்றோம் . * உயிர்களோ பல வேறு வகைப் 
படவும் மாறிமாறியும் அறியும் . என்றாலும் முதல்வனும் 
உயிர்க்கு மாறிமாறியும் பல்வேறு வகைப்படவு முணர்த்து 
வானா? என்பதை ஆராய்வாம் . முதல்வன் என்றும் ஒரே 
தன்மையோடிருப்பவன் , விகாரியல்லன் . இம்முதல்வன் தான் 
விகாரியாகாது விகாரப்பட்டறியும் உயிர்க்கு உணர்த்துவ 
தெப்படி ? என்பதே ஈண்டாராயவேண்டுவது . காந்தத்தை 
கண்டமாத்திரத்தே இரும்பு அசைவுற்றுத் தொழிற்படும் . 
காந்தம் அசையவுமில்லை தொழிற்படவுமில்லை. யாதொரு 
விகாரத்தை யடையவுமில்லை. அஃது அசையாமலே இரும்பு 
t ;. V. பா . 2. * 

சூ . I. பா . 3 . 
72 


சூத்திரம் V 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


அவனது சன் 


தொழிற்படும் . முதல்வனும் . அப்படியே . 
னிதி விசேஷத்தினாலேயே எல்லா உயிர்களும் அறியும் . 
ஈண்டுச் சன்னிதி என்பது எதிர்முக மேயென்பதன்று . முதல் 
வனது எதிர்முகம் எல்லா உயிர்கள்பாலும் எக்காலத்திலும் 
ஒன்றுபோலுள்ளது . அவனது சத்தியே பல்வேறு உயிர்சு 
ளின் பொருட்டுப் பல்வேறு காலங்களில் பல்வேறு விதமாய்ச் 
சங்கற்பிக்கும் . இச்சங்கற்ப பேதமே உயிர்கள் பல்வேறு 
வகைப்பட உணர்தற்குக் காவணமாம் . இக்கருத்தையே இச் 
சூத்திரம் காந்தம் கண்ட பசாசத்தவையே என உணர்த்தும் . 
ஈண்டு அவை யே என்றது உயிர்களையும் ‘ கண்ட என்பது 
சன்னி திப்படுதலையும் பசாசம் என்றது இரும்பினையுமு 
ணர்த்தும் . 


ஐந்தாம் சூத்திரம் முற்றிற்று 


73 


ஆறாம் சூத்திரம் 
உணருரு அசத்தெனின் , உணரா தின்மையின் 
இருதிற னல்லது சிவசத தாமென 
இரண்டு வகையின் இசைக்கும் மன்னுலகே . 


முதற்பாடம் 
சுட்டறிவால் அறியப்படும் பொருள் அசத்தாம் . 


ஜடப்பொருள்கள் இரண்டு வகைப்படு மென்றோம் . " 
அவை சுட்டுப்பொருள் வியாபகப் பொருளென்றோம் * . சுட் 
டுப்பொருள் 

இடவாம்பினையுடையதென்றோர். வியாகப் 
பொருள் இடவரப்பின்றி எங்கும் வியாபித்து நிற்கும் பொரு 
ளென் றோம் * . அதனால் சுட்டுப்பொருட்குத் தோற்றக் கேடு 
கள் உண்டென்றோம் * வியாகப் பொருட்கு அவையில்லை 
யென்றோம் *. இச்சடப் பொருட்கன்றி அறிவுப் பொருட்கோ 
இடவரம்பிருத்தல் முடியாது . இவ்வறிவுப் பொருள்களுள் 
ளும் சுட்டறிவு வியாபக அறிவு என இருவேறு அறிவுகளி 
ருத்தல் முடியுமா? அவ்வவ்வறிவினால் அறியப்படும் பொருள் 
எத்தன்மைத்து ? என்பனவற்றை யாராய்வாம் . சில அறிவுப் 
பொருள்கள் ஒருகாலத்து அறியும் : மற்றொரு காலத்து 
அறியா - ஓரிடத்து அறியும் : மற்றோரிடத்தறியா, கருவி 
களோடு கூடியபோது அறியும் : கூடாத போது அறியா . ஒரு 
காலத்து அறிவு மறைக்கப்பட்டும் மற்றொரு காலத்து மறைக் 
கப்படாமலுமிருக்கும் . இத்தன்மைத்தான காலவரம்பு இட 
வரம்பு முதலியவற்றோடு கூடிய அறிவே சுட்டறிவு எனப் 
படும் . இதுவன்றி எக்காலத்தும் எவ்விடத்தும் ஒன்றுபோ 
லறியும் அறிவு வியாபக அறிவெனப்படும் . இவ்வியா 

சூ . 1. பா . . 
74 


| 


சூத்திரம் VI 


உபந்நியாச பாடம் 


பாடம் 1 


பக அறிவு எக்காலத்தும் விளங்கி நிற்கும் அறிவு : எவ்விடத் 
தும் விளங்கி நிற்கும் அறிவு : என்றும் ஒரே தன்மைத்தாய் 
விளங்கும் அறிவு . சுட்டறிவு இதுபோலன்று . ஒருகாலத்து 
விளங்கிப் பிரகாசமாய் நிற்கும் : மற்றொரு காலத்து 
விளங்காது அப்பிரகாசமாய் நிற்கும் . இவ்வறிவு யாண்டும் 
வியாபித்து நில்லாது . இதனால் விடாபகப்பொருள் அறியப் 
படமாட்டாது . இதனால் அறியப்படுவன இடவரம்பினையுடைய 
சுட்டுப் பொருள்களே . இச்சுட்டுப் பொருள்கள் யாவும் 
தோற்றக் கேடுகளை யுடையன என்றோம் * . எனவே இச்சுட் 
டறிவினால் அறியப்படும் பொருள்களும் தோற்றக்கேடுகளை 
யுடையனவாய் முடியும் . விளங்கித் தோன்றுதலே தோற்ற 
மென்றோம் . விளங்காது மறைதலே கேடென்றோம் . அதா 
வது பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாகும் பொருளே தோற் 
றக்கேடுகளையுடைய பொருள் . இப்பொருள் ஒரு காலத்தி 
ருந்து மற்றொரு காலத்தில்லாமற் போவதன்று . இது என்று 
மிருக்கும் பொருள் : ஆனால் என்றும் ஒரு தன்மைத்தாயி 
ராது . என்றும் ஒரு தன்மைத்தாயிருக்கும் பொருள் சத் 
* தெனப்படும் . இதுவன்றிச் சுட்டறிவினால் அறியப்படும் 
பொருள் ஒரு காலத்துப் பிரகாசமாயிருக்கும் . மற்றொரு 
காலத்து அப்பிரகாசமாயிருக்கும் . இப்பொருளே அசத்தெ 
னப்படும் . இக்கருத்துக்களையே இச்சூத்திரம் உணர்உரு 
அசத்தெனின் என்றுணர்த்திற்று , இவ்வாக்கியத்தை உண 
ருரு எனின் அசத்து என மாற்றிப் பொருள் கொள்ளல் 
வேண்டும் . ஈண்டு உணர் உரு எனப்பட்டது சுட்டுணர்வால் 
உணரப்படும் பொருள். 


|| 


சூ . 1 பா , 4 , +, 1 சூ. 1. பா . 8 . 

75 


சூத்திரம் VI 


சிவஞான போத 


பாடம் 3 : 


இரண்டாம் பாடம் 
ஒருவாற்றானும் அறியப்படாத பொருள் இல்லை . 


சுட்டறிவினால் அறியப்படும் பொருள் அசத்தென்றோம் * . 
வியாபக அறிவினால் அறியப்படும் பொருளோ சத்து என் 
றோம் * . இவ்விரண்டினாலு மறியமுடியாத பொருள் உண்டா? 
என்பதை ஆராய்வாம் . பொருள்கள் வரம்பினுட்பட்டிருக்க 
வேண்டும் : அன்றி வாம்பினுட்படாமலிருக்க வேண்டும் . 
அதாவது பொருள்கள் சுட்டாயிருக்கவேண்டும் அல்லது 
வியாபகமாயிருக்கவேண்டும் . இவற்றுள் சுட்டுப்பொருள் 
களை இருவகையறிவுமே அறியும் . ஒன்று சுட்டியறியும் : 
மற்றொன்று வியாபித்தறியும் . வியாபசப் பொருளை வியா 
பக அறிவே யறியும் . எனவே இவ்விருவகையறிவினுள் 
ஒன்றானும் அறியப்படாத பொருளிருத்தல் முடியாது . அத 
னால் யாதொரு பயனுமாவதில்லை . ஆகாயத் தாமரை யுண் 
மையில் இல்லை . அது வசனபாத்திரமே . அதனால் யாதொரு 
பயனுமில்லை . எனவே யறியப்படாத பொருளில்லை யென் 
பதாய் முடியும் . இக்கருத்தைய இச்சூத்திரம் உணரா . 
தின்மையின் என்றோதியது . இவ்வாக்கியத்தை உணரா 
தெனின் இன்மையின் என வைத்துப் பொருள் கொள்ளல் 
வேண்டும் . 


மூன்றாம் பாடம் 
முதல்வன் சுட்டறிவினால் அறியப்படுபவனல்லன் . 


சுட்டறிவால் அறியப்படும் பொருள் அசத்தென்றோம் 
அதாவது தோற்றக் கேடுகளுடைய தென்றோம் . முதல் 


சூ . PI , டா , 1 . 

76 


-சூத்திரம் VI 


உபந்நியாச பாடம் 


பாடம் 3 


வனோ தோற்றக் கேடுகளில்லாதவன் . எக்காலத்தும் ஒரே 
தன்மையுள்ளவன் . அவன் சத்துப் பொருள் . சுட்டறிவால் 
அறியப்படான் . என்றால் உயிரின் அறிவு சுட்டா ? வியாப 
கமா ? . இவ்வறிவால் முதல்வன் அறியப்படுவனா? என்பனவே 
நாம் ஆராய வேண்டுவன . அவற்றை ஈண்டு ஆராய்வாம் . உயி 
ரின் அறிவு அநாதியே மலமறைப்புண்டு கிடந்ததென்றும் , 
அவ்வுயிரறிதற்பொருட்டு முதல்வனால் கருவி கரணாதிகள் 
அமைத்துக் கொடுக்கப்பட்டன என்றும் சொன்னோம் . இக் 
கருவி கரணாதிகளின் உதவியைக்கொண்டும் உயிர் வியாபித் 
தறிய முடியாது . அதன் வியாபகம் எக்காலத்தும் தான் 
பொருந்தியுள்ள உடலுக்கு வெளியேயில்லையென்றும் , அவ் 
வுடலினுள்ளும் நிறைந்த வியாபகமில்லையென்றும் , 

ஒர் 
காலத்து ஓர் கருவியின் கண்ணே வியாபித்து நிற்குமென் 
றும் சொன்னோம் . இக்கருவி கரணாதிகள் யாவும் பாசப் 
பொருள்களாதலால் இவைகளைக் கொண்டறியும் அறிவு பாச 
ஞானம் எனப்படும் . இப்பாசஞானத்தின் வியாபகம் அதற் 
குதவியாய் நிற்கும் கருவி கரணாதிகளின் அளவிலேயாத 
லால் இந்த ஞானம் சுட்டறிவாம் . இச்சுட்டறிவினால் முதல் 
வன் அறியப்படான் . இதுநிற்க மலறைப்புள்ள உயிர் கருவி 
கரன திகளின் உதவியையின்றி வேறு விதத்தாலும் அறிய 
முடியுமா என்பதை ஆராய்வாம் . 

மல மறைப்புள்ள உயிர்கள் கருவி காணாதிகளோடு கூடி 
யிருப்பினும் ஒரோ காலத்து யாதொரு பொருளையும் அறி 
யாதிருப்பதுண்டு . இந்நிலை யோக நிலை யெனப்படும் . இந் 
நிலையிலிருப்பார் ம் கண்ணுக் கெதிர்ப்படும் பொருளைக் கா 
ணுவதில்லை . தம்முடைய மற்றைக் கரணங்கட்குகு எதிர்ப்ப 

* சூ . 1. பா . 11 . 


77 


சூத்திரம் VI 


சிவஞான போத 


பாடம் 3 


டும் விஷயங்களை அறிவதுமில்லை . இவர் அந்நிலையில் தம்மு 
டைய எல்லாக் கருவிகளையும் கரணங்களையும் தம்கீழ் அடக் 
கியுள்ளார் . இவர் அக்கருவி கரணாதிகளைக் கொண்டு அறிகி 
றாரென்ன இடமில்லை : யாதொன்றையும் அறியாமலி ருக்கின் 
றாரென்னவும் இடமில்லை. இவர் திரிலோக திரிகால வர்த்த 
மானங்களையும் அறிகின்றாரென்று 

புராணங்கள் 

கூறும் : 
நாமும் நேரில் அறிந்துளோம் , எனவே , இவா கருவி கரணா 
திகளின் உதவியின்றியும் அறிகிறாரென்பதிற் சந்தேகமில்லை . 
ஆனால் இவர் எவ்வாறு அறிகின்றாரென்பதே நாம் ஆராய 
வேண்டுவது . இவர் கண்கொண்டு காணவில்லை யென்றாலும் , 
எந்தக் கருவியைக்கொண்டும் அறியவில்லை யென்றாலும் , 
இவர் அறிவிலும் , காண்டலறிவு , மேட்டலறிவு முதலிய பே 
தங்கள் காணப்படுகின்றன . அதாவது கருவி கொண்டறிந் 
தாற்போலறிகின்றார் . இவர்க்குக் கருவி கரணாதிகள் உதவ 
வில்லை யென்றாலும் , அவற்றின் வாசனை உதவுகின்றது . என் 
றால் , கருவிகளைக் கொண்டும் அறியமுடியாத திரிலோக வர்த் 
தமானங்களையும் அவற்றின் வாசனை கொண்டறிவது எப்படி 
யெனில் : கூறுதும் . இவர் தமது யோக நிலையில் , கருவி 
கரணாதிகளை யடக்குவதோடு , தம் அறிவை மறைத்துள்ள 
ஆணவ முனைப்பினையும் ஒருவாறு அந்நிலையில் அடக்கியுள் 
ளார் . இவரது சாதாரண நிலையில் , இவரது அறிவில் , விஷ 
யங்கள் படிதற்கு ஆணவத் தடையிருப்பது போல் , இவரது 
யோக நிலையில் அத்தடை அத்துணையில்லை. நீண்ட தூரத் 
துக்கு அப்பாலுள்ள விஷயங்களும் , நீண்டகாலத்துக்கு முன் 
பின்னுள்ள விஷயங்களும் , இவரறிவில் எளிதிற் சேர்தல் 
கூடும் . அவ்விஷயங்கள் சேர்தற்குக் கருவி கரணாதிகளின் 
வாசனை யுதவியே போதும் . இதுதான் இவர் தமது யோக 
நிலையில் திரிலோக திரிகால வர்த்தமானங்களை யறிதற்குக் 


78 


சூத்திரம் VI 


உபந் நீயாச பாடம் 


பசு 


காரணம் . என்றாலும் இந்நிலையிலும் இவர் அறிவு வரம் 
பின்றி யாண்டும் பரந்து செல்லவில்லை. இவ்வறிவும் சுட்ட 
றிவே . இவ்வறிவுக்குக் கருவி கரணாதிகள் உதவவில்லையா 
தலால் , இது ‘ பாச ஞானம் ஆகாது . ஆயினும் , இவ்வறிவு 
பாசத்தோடு கூடியுள்ள உயிரின் அறிவேயாதலால் 
ஞான மெனப்படும் . 

டாசத்தோடு கூடிய உயிரே பசு 
எனப்படும் , இப்பசுஞான , நிகழ்ச்சியில் உயிர் கருவி கர 
ணாதிகள் அறியமாட்டாவென உணர்ந்தாலும் , தான் அவ 
ற்றின் உதவியின்றியும் அறியலாமென உணர்ந்தாலும் , 
முதல்வன் தனக்கு அறிவிக்கவே தானறிவதை யுணராது 
தானே அறிவதாய் உணர்ந்து நிற்பதால் , இது ‘ நான் பிரமம் 
என்னும் ஞானம் என்றுஞ் சொல்லப்படும் . எனவே இப் 
பாசா ஞான பசு ஞானங்களிரண்டும் சுட்டறிவே , இவ் 
விரண்டினாலும் முதல்வன் அறியப்படான் என முடியும் . 
இம்முடிபையும் உள்ளடக்கியே , இச்சூத்திரம் இருதிறனல் 
லது என்றுணர்த்தும் . இவ்வாக்கியத்திற் கூறப்பட்ட இரு 
திறன்கள் , உணருருவாந்தன்மை , உணரப்படாத தன்மை - 
என்பனவாம் . இவ்விரு தன்மைகளுள் , உணருருவாந் தன் 
மை முதல்வற்கில்லை யென்பது இப்பாடத்தில் உணர்த்தப்பட் 
டது . வாக்கு மனாதீதம் என்பதன் கருத்தும் இதுவே . 
வாக்கு என்பது கேவலம் சொல்லையன்று . வாக்கு அல்லது 
நாதம் முதலிய தத்துவங்களையும் குறிக்கும் . இவற்றைக் 
கொண்டறியும் அறிவு பாசஞானமே . இப்பாச ஞானத்தா 
லுணரப்படாத தன்மையையே , வாக்க தீதம் என்பதுணர்த் 
தும் , அப்படியே ‘மனம் என்றது அந்தக்கரணங்களிலொன் 
றாகிய மனதையன்று. அதன்கண் விளங்க நிற்கும் பசு அறி 


சிவஞானசித்தி அளவைத் திருவிருத்தம் 7 , 9 - ம் சூ . திருவிருத்தம் 2 பார்க்க . 

791 


சூத்திரம் VI 


சிவஞான போத 


பாடம் 4 


வை : அதாவது பசு ஞானத்தை . முதல்வன் வாக்கு மனா 
தீதன் என்பதன் கருத்து இதுவே . 


நான்காம் பாடம் 
முதல்வன் எவ்வாற்றானும் அறியப்படானுமல்லன் . 


வியாபக அறிவினால் அறியப்படாத பொருள் இல்லையென் 
றோம் . முதல்வன் எக்காலத்தும் உள்ளபொருள் என் 
றோம் . ஆதலால் , முதல்வன் வியாபக அறிவினால் அறி 
யப்படுவன் என்பதாய் முடியும் . இவ்வியாபக அறிவு 
யாண்டுள்ளது ? அதனால் அறிவது எது ? என்பதே ஈண்டு 
ஆராயவேண்டுவன . முதல்வன் அறிவு , வியாபக அறிவென் 
றாலும் , தன்னைத்தானே அறிவதில் யாதோர் பயனுமின்று . 
அறிவானும் அறியப்படு பொருளும் , வெவ்வேறாதல் வேண் 
டும் . முதல்வனையன்றி அறிதற்குரிய பொருள்கள் உயிர் 
களே . உயிரின் அறிவோ , மலமறைப்புள்ளவரை , கருவி 
களைக் கொண்டறியும்போதும் , அவற்றின் வாசனையைக் 
கொண்டறியும் போதும் சுட்டறிவேயென்றோம் . வியாபக 
னாகிய முதல்வன் இவ்வுயிர்க்கு உணர்த்தினும் , வியாபகமாய் 
நின்றுணர்த்தவில்லை . இவ்வுயிரோடு உயிரேயாய் நின்றுணர்த் 
துவான் என்றோம் . அதாவது ஏகதேசமாய் நின்றுணர்த்து 
வான் . ஆதலால் இவ்வுயிரினறிவு , இக்காலத்துச் சுட்டறிவாய் 
நின்றது . என்றால் எக்காலத்தேனும் , முதல்வன் வியாபக 
மாய் நின்றுணர்த்துவானா? எக்காலத்து அவ்வாறுணர்த்து 
வான் ?. என்பதை யாராய்வாம் . உயிர் வியாபகமாய் நின்றா 
லன்றி , அதற்குணர்த்தும் முதல்வனும் , வியாபகமாய் நின்று 
ணர்த்து தலில்லை . உயிரின் வியாபகத்தைத் தடுப்பது ஆண 
கு . VI , பா . 

1. பா . 8. 1 சூ . VI- பா . 3 . 9 சூ . II . பா . 5 . 

80 


2. சூ . 


சூத்திரம் VI 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


வமலமேயாதலால் , அத்தடை நீங்கினதும் , உயிர் வியாபக 
மாய் நிற்கும் . இவ்வுயிர்க்கு உணர்த்தும் முதல்வனும் வியாப 
கமாய் நின்றுணர்த்துவன் . இவ்வுயிரும் வியாபகமாய் நின்றுண 
ரும் . வியாபகமாகிய முதல்வனையும் உணரும் . இவ்வுயிர் அறி 
தற்குக் கருவிகரணாதிகளின் உதவி வேண்டுவதின்றாதலால் , 
இதனறிவு பாசஞானமாகாது . இவ்வுயிர் மலமறைப்பு நீங்கப் 
பெற்றதாதலால் இது பசு எனப்படாது . இதனறிவும் பசு 
ஞானம் ஆவதில்லை . இவ்வுயிர் முதல்வனேயாய் நின்றறிவதால் 
இக்காலத்து விளங்குவது முதல்வனறிவு ஒன்றே . இதனா 
லேயே இதனறிவு பதஞானம் எனப்படும் . இப்பதி ஞானத் 
தாலேயே முதல்வன் உணரப்படுவன் என்பது கருத்து . 
இக்கருத்தையும் உள்ளடக்கியே இச்சூத்திரம் “இருதிற 
னல்லது என்றுணர்த்தும் . இவ்விரு கிறன்கள் யாவை 
என்பது முதற்பாடத்தில் விளக்கப்பட்டது . அவற்றுள் 
இப்பாடத்திலுணர்த்தப்படுவது , . முதல்வற்கு ஒருவாற்றா 
னும் அறியப்படாததிறனில்லை யென்பது . அதாவது முதல் 
வன் பதிஞானத்தாலறியப்படுவன் என்பது உணர்த்தப்பட் 
டது . இதனாலேயே முதல்வன் வாக்கு மனாதீதனாயினும் , 
கோசரன் என்றுஞ் சொல்லப்படுவன் . 


ஐந்தாம் பாடம் 
முதல்வன் சிவசத்தாம் . 


முதல்வன் சுட்டறிவினா லறியப்படுபவனல்ல னென் 
றோம் . இவ்வறிவினாலறியப்படுவனேல் , தோற்றக்கேடுகளை 
யுடையனாய் ஜடமாய் முடிவன் , முதல்வனோ , எவ்வாற்றா 
னும் எத்துணையேனும் ஜடத்தன்மையில்லாத சித்து . அசித் 

81 


6 


சூத்திரம் VI 


சிவஞான போத 


பாடம் 5 


துறாச்சித்து . இதுவன்றி, முதல்வன் எவ்வாற்றானும் அறி 
யப்படாதவனுமல்லன் என்றோம் . அறியப்படாதவனாயிருப் 
பனேல் , சூன்யமாய் முடிவன் என்றுஞ் சொன்னோம் . முதல் 
வனோ என்றும் உள்ள பொருள் . என்றும் ஒருபடித்தாயுள்ள 
பொருள் . இவனிடத்து எவ்வாற்றானும் அசத்துத்தன்மை 
யில்லை . உயிர்கள் போல் சதசத்தன்று . முற்றும் சத்து . 
எவ்வாற்றானும் சத்து . எவ்வாற்றானும் சித்து என்றும் 
சொன்னோம் . 

எனவே முதல்வன் சித்துச் சத்து என 
முடிவன் . சித்து என்றாலும் சிவம் என்றாலும் ஒன்றே . 
உயிர்கள் சித்தென்றாலும் ஒருவாற்றால் மாத்திரம் சித்தாத 
லால் , சிவம் என்னும் பெயர்க்கு உரிமையுடையனவல்ல . 
ஆதலால் முதல்வன் சிவசத்து என்று சொல்லப்படுவன் . 
இக்கருத்துக்களையுணர்த்தவே இச்சூத்திரம் 
மென, இரண்டுவகையினிசைக்கும் மன்னுலகே என்றோதி 
யது . ஆராய்ச்சியறிவுடையோர் , முதல்வனை , அவனது அறி 
யப்படாததன்மையால் சிவம் எனவும் அறியப்படுந்தன் 
மையால் சத்து எனவும் இரண்டு வகையாகக் கூறுவர் 
என்பது கருத்து . 


சிவசத்தா 


ஆறாம் சூத்திம் முற்றிற்று 


82 


ஏழாம் சூத்திரம் 
யாவையுஞ் சூனியம் சத்தெதிர் ஆகலின் 
சத்தே அறியாது , அசத்திலது அறியாது , 
இரு திறன் அறிவுளது , இரண்டலா ஆன்மா. 


முதற்பாடம் 
சிவம் அசத்தினை அறியாது. 


சிவத்தின் அறிவு வியாபக அறிவென்றோம் * இவ்வியா 
பக அறிவு எல்லாப் பொருள்களையும் ஒரே காலத்து ஒரு 
சேர அறியும் அறிவு . இவ்வறிவு ஒருகாலத்து ஒன்றனை 
மாத்திரம் அறியாது . இவ்வறிவு எதையும் தனித்தறியாது . 
எதையுஞ் சுட்டியறியாது . சுட்டிறந்து நின்றேயறியும் . 
சுட்டுப்பொருள்களையுஞ் சுட்டிறந்து நின்றே அறியும் . அப் 
பொருள்களை , இது குடம் இஃது ஆடை யென்றாற் போலச் 
சுட்டியறியாது . அப்பொருள்கள் இதன் முன் விளங்கித் 
தோன்றா. அப்பிரகாசமாய் நிற்கும் . இவ்வறிவின் முன் சுட் 
டுப் பொருள்கள் சூன்யமே . சூன்யமென்றால் இன்மையென் 
பதன்று . விளங்கித் தோன்றாமையே . உலகிலுள்ள எல்லாப் 
பொருள்களும் சுட்டுப்பொருள்களே யென்றோம் . " எல் 
லாம் அசத்து என்றுஞ் சொன்னோம் . எனவே , வியா 
பக அறிவின் முன் அசத்துப் பொருள்கள் யாவும் சூன்யமாய் 
முடியும் . இக்கருத்தையே யிச்சூத்திரம் யாவையுஞ் சூனி 
யம் சத்தெதிராகலின் என்றுணர்த்தும் . ஈண்டுச் சத்து 
என்றது சத்தாகிய சிவத்தை . இச்சத்தே முற்சூத்திரத்தில் , 
சூ . II . பா . 5 . 1 சூ . I , பா . 4 . 1 சூ . VI பா . 1 . 

83 


சூத்திரம் VII 


சிவஞான போத 


பாடம் 1 


சிவசத்து 


என்று சொல்லப்பட்டது . 

இது ஜடப்பொ 
ருள் வியாபகப்பொருள் ஆகிய எல்லாப்பொருள்களிலும் 
வியாபித்து நிற்பது . இனி இத்தகைய வியாபக அறிவை 
யுடைய சிவம் எவற்றையும் அறியமுடியுமா ? 
யாராய்வாம் . 


என்பதை 


சிவத்தின் அறிவை நோக்க , எல்லாப் பொருள்களும் 
சுட்டுப் பொருள்கள் . எதுவும் அதன் முன் விளங்கித் தோன் 
ராது . எதன்பாலும் அதற்கு அனுபவ அறிவில்லை . வியா 
பக அறிவே யுண்டு . இவ்வனுபவ அறிவின்மையையே இச் 
சூத்திரம் சத்தே அறியாது என்றுணர்த்தும் . ஆனால் 
சிவத்தாலறியப்படாத பொருள் உண் டெனில் அச்சிவத்திற் 
கிழுக்கன் றோவெனின் , அன்று . சுட்டுப் பொருள்களையும் 
சிவம் அறிவதனால் , ஒருகாலத்து ஒன்றனையே அறிய வேண் 
டும் , அதாவது ஒன்றனை யறியும் போது , மற்றையவற்றை 
மறத்தல் வேண்டும் . இவ்வாற்றிதல் சிவத்திற்கிழுக் காவ 
தன்றி , இவ்வாற்றியாமை இழுக்காகாது : மேம்பாடேயாகும் . 
இதுவன்றிச் சிவத்தினறிவு பேரறிவாக , சுட்டறிவு சிற்றறி 
வாக , சுட்டறிவாலறியப்படுவதைச் சிவம் அறியாதென்றல் 
பொருந்துமாவெனின் ? பொருந்தும் . வியாபக அறிவிற் 
கும் சுட்டறிவிற்கும் அளவில் மாத்திரம் வித்தியாசமென்ப 
தன்று . 

தன்மையிலும் வித்தியாசமே . ஒன்று வியாபித் 
தன்றி அறியாது . மற்றொன்று சுட்டியன்றி அறியாது . இவ் 
விரண்டும் ஒன்று அறிவதை மற்றொன்று அறிய வேண்டு 
மென்பதின்று . சிவம் அசத்துப் பொருள்களை அறியாதென் 
பது எவ்வாற்றானும் பொருந்தும் . இக் கருத்துக்களையெல் 
லாம் தொகுத்தே இச்சூத்திரம் யாவையுஞ் சூனியம் சத் 
தெதிராகலின், சத்தே அறியாது என்றுணர்த்தும் . 

84 


சூத்திரம் VII 


உபந்நியாசி படம் 


பாடம் 2 


இபண்டாட் பாடம் 
அசத்துப் பொருள்கள் ஒன்றனையும் அறியா. 


அசத்துப் பொருள்கள் யாவும் ஜடமென்றோம் . 
அவற்றிற்கு அறிவில்லை . அவைகள் ஒரு பொருளையும் 
அறியா . சத்தாகிய சிவத்தினையும் அறியா . ஆனல் , உயி 
சால் அதிஷ்டிக்கப்பட்ட கருவிகள் அறியுமென்றோ மே 
யெனின் ? | கூறுவோம் . அதன் கருத்து , கருவிகளே 
அறியுமென்பதன்று . அவற்றைக் கொண்டு உயிரறியு மென் 
பதும் , அதுவும் உயிர் அவறறைய திஷ்டித்தால் மாத்திர 
மென்பது மே . ஆனால் , உயிர்கருவிகளைக் கொண்டறிவதைப் 
பாசஞானமென்றோமே பெனின் ? 1 அதனையுங் கூறுவோம் . 
பாசஞான மென்றதனால் , பாரப் பொருள்கட்கு அறிவுண் 
டென்பதன்று . பாசப் பொருள்களின் சகாயத்தால் உயிர் 
அறியும் அறிவே பாசஞான பெனப்படும் . மேற்கூறிய கருவி 
கள் சுட்டறிவோடு கூடிய உயிராலதிஷ்டிக்கப்பட்ட காலத்து 
அறியாவென்றாலும் , சுட்டறிவினின்றும் நீங்கி வியாபகமாய் 
நின்று அறியும் உயிராலதிஷ்டிக்கப்படுங் காலத்தும் அறியா 
வாவெனின் ? அறியா . ஜடப்பொருள்கள் என்றும் ஜடமே. 
எக்காலத்தும் சித்தாக மாறா . என்றும் அறியா. இச்சங்கை 
களை நீக்க வே இச்சூத்திரம் * அசத்து இலது அறியாது 
என்றுணர்த்தும் . ஈண்டு இலது என்பதன் முன் அறிவு 
தொக்குகின்றது . அசத்து அறிவு இலது , ஆதலின் அறி 
யாது என்பது கருத்து . 


சு 

. 


VI . பா . 1 . 


பா. 2. 


++ 


சூ . VI . பா . 3 . 


85 


சூத்திரம் VII 


சிவஞான போத 


பாடம் 3 


மூன்றாம் பாடம் 
உயிர் சத்து அசத்துக்களாகிய இருவகைப்பொருள்களையும் அறியும் . 

சத்து அசத்தினை அறியாதென்றோம் * அசத்து ஒன்ற 
னையுமறியாதென்றோம் . இச்சத்து அசத்துக்கள் யாதானு 
மொன்றாலறியப்படவேண்டுமென்றுஞ் சொன்னோம் . ஆக 
வே இவ்விரண்டையும் அறிவது எது ? என்பதையாராய் 
வாம் . 

உபிர் அசத்துப் பொருள்களையறிவதை அனுபவத்தி 
லறிவோம் . அதைப்பற்றிய ஆராய்ச்சி வேண்டுவதில்லை . 
சத்தினை யறிவது எது ? என்பதே நாம் ஆராயவேண்டுவது . 
இவ்வுயிரே சத்தினை அறியுமா ? என்பதைக் கவனிப்பாம் . 
இவ்வுயிரினறிவு பெத்தகாலத்துச் சுட்டறிவென்றோம் . 3 
சத்து விபாபகப்பொருளென்றுஞ் சொன்னோம் . || எனவே 
உயிர் பெத்தகாலத்துச் சத்தினை அறியமுடியாதென்பது 
பெறப்படும் . என்றாலும் உயிர் எக்காலத்தும் சத்தினையறி 
யமுடியாதென்பதில்லை. பெத்தத்தினின்றும் நீங்கிய உயிர் 
சிவத்தோடு சிவமாய் நின்றறியுமென்றும் , அவ்வாற்றியும் 

வியாபகமாய் நின்றறியு மென்றுஞ்சொன்னோம் .** 
இவ்வாற்றியும் போது , வியாபகப்பொருளாகிய சிவத்தினையும் 
அறிகல் கூடுமென்று முடியும் . இம்முடிபையே இச்சூத் 
திரம் இருதிறனறிவுளது 

ஆன்மா என்றுணர்த் 
தும் . ஈண்டு இருதிறனறிவுளது என்னும் 

வாக்கியம் , 
மூன்று வேறு வேற்றுமைத் தொகைகளாகநின்று மூன்று 
வேறு பொருள்களைத்தரும் . இப்பாடத்தில் இரண்டாம் வேற் 
றுமைத் தொகையாக நின்று , இருதிறன்களாகிய சத்து அச 
த்து இரண்டினையும் அறியும் அறிவையுடையது என்னும் 
பொருள் தந்தது . 
VII . பா . 1. 1 சூ . VII , பா . 2. 1 சூ . VI . பா . 2. சூ . V. பா . 3 . 
|| சூ . 11 பா . 5 . 

சூ VI பா , 4 . 


போது 


86 


சூத்திரம் VII 


உபந்நியாச பாடம் 


URL w 44 


நான்காம் பாடம் 


உயிர் சத்து அசத்துக்களின் உதவியால் அறியும் . 


உயிரின் அறிவு தானாயறியும் அறிவன்று . சிவம் 
உணர்த்தினால் மாத்திரம் உணரும் அறிவென்றோம். இச் 
சிவம் எல்லா உயிர்கட்கும் உணர்த்தும் . பெத்த உயிர்கட் 
கும் உணர்த்தும் . பெத்தம் நீங்கிய முத்த உயிர்கட்கும் 
உணர்த்தும் . ஆனால் பெத்த உயிர்களால் சிவம் அறியப் 
படுவதில்லையாதலால் , அவ்வுயிர்கட்குச் சிவம் வெளிப்பட்டு 
நின்றுணர்த்தாது . 

மறைந்து நின்றேயுணர்த்தும் . முத்த 
உயிர்கட்கு அது போலன்று . அவ்வுயிர்கள் சிவமாயே நின் 
றுணருமாதலால் , அவைகட்குணர்த்தச் சிவமன்றி வேறு 
கருவிகள் உதவுதலில்லை . அவைகளின் அறிவு சிவம் ஒன் 
றாலே விளக்கப்படும் . சிவம் ஒன்றே அவற்றினறிவை விளக் 
கும் கருவி . அஃதொன்றே முத்த உயிர்க்கு வியஞ்சகம். 
எனவே முத்த உயிர் சிவமாகிய சத்தினுதவியாலறியுமென 
முடியும் . இது நிற்க , பெத்த உயிர்க்கோ சிவம் மறைந்து 
தின்றுணர்த்து மென்றோம் . இவ்வுயிர்க்கு வெளிப்படையாய் 
நின்று உதவ வேறு பொருளும் வேண்டப்படும் . இவ்வாறு 
உதவ அசத்தன்றி வேறில்லை . பெத்த உயிர்க்கு அமைக்கப் 
பட்டுள்ள கருவி காணாதிகள் யாவும் அசத்துப் பொருள் 
களே . இவ்வசத்துப்பொருள்களின் உதவியைக்கொண்டே 
பெத்த உயிர் அறிகின்றது . கண்ணின் உதவியைக்கொண்டே 
காணும் . அப்படியே யாதானுமோர் 

கருவியைக் 
கொண்டே இவ்வுயிர் அறியும் . இக்கருவிகள் யாவற் 
றையும் தன்கீழடக்கிநிற்கும் நிலையிலும் , இவ்வுயிர் அவற் 
றின் வாசனை கொண்டறியுமென்றோம் . என்றால் பெத்த 

சூ . III . பா . + 

87 


7 . 


VI பா . 


3. 


சூத்திரம் VII 


சிவஞான போத 


பாடம் 5 


உயிர்கள் அசத்துப் பொருள்களினுதவியாலறியுமென்பது 
பெறப்படும் . முத்த உயிர்கள் சத்தினுதவியாலறியுமென்று 
மேலே சொன்னோம் . எனவே உயிர்கள் சத்து அல்லது 
அசத்தின் உதவியாலேயே அறியுமெனமுடியும் . இம்முடி 
பையே இச்சூத்திரம் • இருதிறனறிவுளது ........ ஆன்மா 
என்றுணர்த்தும் . ஈண்டு இருதிறனறிவுளது என்னும் வாக் 
கியம் மூன்றாம் வேற்றுமைத் தொகையாக நின்று , இருதி 
றன்களாகிய சத்து அசத்துக்களினுதவியாலறியும் அறிவினை 
யுடையது என்னு | பொருள் தந்தது . 


ஐந்தாம் பாடம் 
உயிர் சத்தின்பால்நின்றும் அசத்தின்பால்நின்றும் அறியும் . 


உயிர் அசத்தினுதவியால் அசத்தினையும், சத்தினுதவி 
யால் சத்தினையும் அறியுமென்றோம் . * அவ்வா ற்றியும் 
போது எவ்வாறு நிற்கும் என்பதை யாராய்வாம் . அசத்தி 
னுதவியாலறியும்போது , உயிர் அவ்வசத்தோடு எவ்வாறு 
நிற்கும் என்பது நம்முடைய அனுபவம் . கண்ணினாற் கா 
ணும்போது அக்கண்ணாகவே நிற்கும் . காதினாற் கேட்கும் 
போது அக்கா தாகவே நிற்கும் கண்ணெனத் தானென 
வேறு நிற்குமாறில்லை காதெனத் தானென வேறுநிற்கு 
மாறுமில்லை . உயிர் மற்றைக் கருவிகளைக்கொண்டறியும்போ 
தும் இவ்வாறே . இனிச் சத்தினுதவியைக் கொண்டறியும் 
போது எவ்வாறு நிற்குமென்பதைச் சற்று கவனிப்பாம் . 
உயிர் சத்து இரண்டும் அறிவாகாரப் பொருள்கள் . இவற் 
றுள் உயிரறிவு , சத்தறிவினைக் கொண்டறியும்போது சத்தறி 
வாயே நிற்குமென்று சொன்னோம் . t என்றால் உயிர் 

சூ . VI பா . 4 . 
83 


VII. பா . 4, 


சூத்திரம் VII 


உபத்தியாக பாடம் 


பாடம் 6 


தானாக நின்றறிதலில்லை . அசத்தோடு அத்தாக நின்றறியும் . 
சத்தோடு சத்தாக நின்றறியும் . - அதாவது எந்தக்காலத்து 
எதனை அறியுமோ , அதனோடு அதுவாக நின்றறியும் தன்மை 
உயிர்க்குண்டு . இது கான் சார்ந்ததன் வண்ணமாந் தன்மை 
யெனப்படும் . இத்தன்மையையே யிச்சூத்திரம் - இருதிற 
னறிவுளது ..... 

ஆன்மா எனவுணர்த்தும் . ஈண்டு 
இருதிறனறிவுளது என்னும் வாக்கியம் , ஏழாம வேற்றுமைத் 
தொகையாக நின்று , இருகிறன்களாகிய சத்து அசத்து 
இரண்டன்கண்ணும் நின்றறியும் அறிவையுடையது 

என் 
னும் பொருள் தந்தது . 


ஆறாம் பாடம் 


உயிர் சத்துமன்று அசத்துமன்று . 


அசத்துப் பொருள்கள் யாவும் ஜடமென்றோம் . * உயிர் 
சித்தாதலின் , அசத்தாகமாட்டாது . இனி உயிர் சத்தாகுமா ? 
என்பதையாராய்வாம் . உயிரும் அறிவுப் பொருள் : சத் 
தும் அறிவுப் பொருள் . என்றாலும் உயிரும் சத் ரீதபென்ன 
இடமில்லை . இவ்விரண்டறிவுகளும் வெவ்வேறே . அன்றி 
யும் சத்தென்றால் , அறிவென்பதன்று . சத்தென்பது , என் 
றும் ஒருபடித்தாயிருக்கும் பொருள் . சிவத்தினறிவு என 
றும் ஒருபடித்தாயிருக்குமறிவு . அவ்வறிவுக்குக் கூடுதல் 
குறைதலில்லை . விளங்குதல் மறைதலில்லை . உயிரின் அறிவு 
அவ்வாறன்று . ஒரு காலத்து அறியாமலே கிடக்கும் . மற் 
றொரு காலத்துக் கருவிகளைக் கொண்டு மறந்து மறந்தறியும் . 
இனியொரு காலத்துச் சத்தினுதவியால் ஒருபடித்தாயுமறி 
யும் . ஆதலால் உயிர்சத்தாவதின்று . அசத்தாவதின்றென்றுஞ் 

சூ . VI . பா . 1 . 

89 


சூத்திரம் VII 


சிவஞான போத 


பாடம் 6 


சொன்னோ . 

எனவே உயிர் சத்துமன்று , 
மன்று என்பதாய் முடியும் . இதுபற்றியே இச்சூத்திரம் , 
உயிரை இரண்டலா ஆன்மா என்றுணர்த்தும் . என்றாலும் 
உயிர் ஒரு காலத்து அறியாது கிடத்தலால் , அதனை யொரு 
வாறு அசத்து என்னலாம் . அதுபோல , மற்றொரு 

, கா 
லத்து ஒருபடித்தாயறியுந் தன்மை பெறுதலால் , ஒருவாறு 
சத்தென்றுஞ் சொல்லலாம் . இதனால் உயிர் சதசத்தென்று 
சொல்லப்படும் . 


ஏழாம் சூத்திரம் முற்றிற்று 


90 


எட்டாஞ் சூத்திரம் 
ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தெனத் , 
தம்முதல் , குருவும் ய்த் , தவத்தனி லுணாத்தவிட்டு , 
அன்னிய மி எமையின் , அன்கழல் செலுமே . 


முதற்பாடம் 
உயிர் தன்னியல்பறியாது கருவிகளால் மயங்கி நிற்கும் . 


* 


உயிர் ஐம்பொறி முதலிய கருவிகளோடு கூடிப் புறத்து 
விஷயங்களை அறியுமென்றோம் . அவ்வாறு கூடியறியும் 
உயிர் தன்னியல்பினையும் அறியுமா ? என்பதை யாராய்வாம் 
ஓர் அரசகுமாரன் தன்னறிவு விளங்கிய காலமுதல் வேடர் 
சேரியில் வளர்ந்துவருவனாயின் , தன்னை வேடனாகவே மயங்கி 
யுணர்வான் . 

தான் அரசகுமாரன் என்பதையும் உணரான் . 
அவனியல்பும் வேடரியல்பாகவே காணப்படும் . அரச உதி 
ரம் அவனிடத்திருந்தாலும் , அரச இயல்பு அவனிடத்துக் 
காணப்படாது . உயிர் கருவிகளின் கூட்டுறவில் வளரும் 
போதும் அப்படியே . அக்காலத்துத்தன்னியல்பறியாது ,, 
கருவிகளினியல்பையே தன்னியல்பென மயங்கி நிற்கும் . 
தனக்கு வியாபக அறிவு உண்டென அறியமாட்டாது . அது 
வியாபித்தறிதலுமில்லை. காணுந்தூரத்திலுள்ள விஷ 
யத்தையே உயிர்கண்டறியும் . காது கேட்குந் தூரத்தி 
லுள்ள விஷயத்தையே உயிர் கேட்டறியும் . அப்படியே 
மற்றக் கருவிகள் அறியும் அளவிலேயே உயிர் அறியும் . 
அக்கருவிகள் அறியும் அளவிற்கதிகமாகத் தனக்கு அறியுஞ் 
சக்தி யுண்டென்பதை உயிர் அறியாது மயங்கி நிற்கும் . 

சூ . III . பா . 4 . 

91 


கண 


சூத்திரம் VIII 


சிவஞான போத 


பாடம் 2 


இக்கருத்தையே , இச்சூத்திரம் ஐம்புல வேடரின் அயர்ந் 
தனை வளர்ந்து என்றுணர்த்தும் . ஈண்டு • ஐம்புலன் என் 
றது , ஐம்பொறி முதலிய கருவிகளனைத்தையும் . அயர்ந்தனை 
வளர்ந்து என்பதை ‘ வளர்ந்து அயர்ந்தனை என மாற்றிப் 
பொருள் கொள்ளல் வேண்டும் . 


இரண்டாம் பாடம் 
சிவம் உயிர்க்கு அதனியல்பை உணர்த்தும் . 


உயிர் கருவிகளினியல்பைத் தன்னியல்பென மயங்கி 
நிற்குமென்று சொன்னோம் . * இவ்வுயிர் தன்னுண்மை 
யியல்பை எதனால் அறியுமென்பதை யாராய்வாம் . 
யாதானுமொன்றா லுணர்த்தப்படினன்றிஉணராதென்றோம் . 
அசத்துப் பொருள்களாகிய கருவிகள் உணர்த்தும் . அல் 
லது சத்தாகிய சிவம் உணர்த்தும் . கருவிகயோ உயிர்களைத் 
தம்மியல்பறியாது மயங்கச் செய்யுமென்றோம் . இக்கருவி 
கள் மாயாகாரியமாதலால் மயக்கத்தையுண்டாக்குவதாகும். 
இவைகள் உயிர்க்கு அதன் உண்மையியல்பை உணர்த்த 
மாட்டா . இவையன்றி உயிர்க்குணர்த்துவது சிவமே யென் 
றோம் . அச்சிவமும் உயிர்க்கு உண்மை யியல்பை யுணர்த் 
துமா ? என்பதை யாராய்வாம் . சிவம் மாயாகாரியமன்று . 
மயக்க உணர்வைத் தராது . கருவிகள் போலச் சுட்டுப் பொ 
ருளுமன்று . சுட்டுப் பொருள்களால் உயிரின் அறிவு விளங் 
கும்போது ஏகதேசமாய் விளங்குவது போல , இச்சிவத்கால் 
விளக்கப்படும் உயிரின் அறிவு ஏகதேசமாதலில்லை . இச்சிவத் 
தோடு சிவமாய் நின்றறியும் உயிரும் , அதன் வியாபக அறி 
வைத் தன்னறிவென மயங்காது . சூரியனொளிபாற் காணுங் 
சூ . VIII . பா .1 . f , சூ . III பா . 3 : * சூ . VIII . பா , 1 . 

92 


சூத்திரம் VIII 


உபந்நியாச பாடம் 


பாடம் 3 


கண்ணும் அவ்வொளியைத் தன்னொளியென மயங்காதது 
போல , உயிரும் சிவத்தினறிவைத் தன்னறிவென மயங்குத 
லில்லை . அவ்வறிவால் தன்னுண்மை யியல்பினையே அறியும் . 
வேடர் சேரியில் வளர்ந்து வந்த அரச குமாரனுக்கு நீ அரச 
குமாரன் , அரச வாழ்வு யாவும் உன்னுடையதே என்று 
அவன் பிதா உணர்த்த அக்குமாரன்உணர்வது போல் , உயிர்க் 
கும் நீ கருவிகள் போல் ஜடமல்லை . நீ சித்து . என்பாலுள்ள 
பேரின்பமுற்றும் உன்னுடையதாதற்குரியதே 
அதன் முதல்வனாகிய சிவம் உணர்த்த , உயிரும் அதனையு 
ணர்வதாகும் . இவ்வுணர்ச்சியால் , உயிர் தத்துவங்களாகிய 
கருவிகளினியல்பையும் தன்னியல்பையும் பிரித்து உணர்வ 
தால் , இது தத்துவ ஞான மென்று சொல்லப்படும் . இக்கருத் 
தையே இச்சூத்திரம் , எனத்தம்முதல் ...........உணர்த்த 
என் றோதியது. 


என்று , 


மூன்றாம் பாடம் 
சிவம் உயிர்க்கு அதனியல்பைக் குருவுமாயுணர்த்தும் . 


சிவம் உயிர்க்கு அதனியல்பை யுணர்த்துமென்றோம் . 
எக்காலத்தும் எல்லா உயிர்கட்கும் , உள்நின்றுணர்த்துமென் 
றுஞ் சொன்னோம் . உயிர்க்கு அதனியல்பையுணர்த்து 
வதும் அவ்வாறா ? அன்றி வேறுவிதமா ? 

என்பதையா 
சாய்வாம் . சிவம் உயிர்க்கு உள்நின்றுணர்த்துவது அவ்வுயி 
ரின் பொதுவியல்பே , அதாவது உயிர் கருவியோடு கூடியறி 
யும்போது அதன்பாற் காணப்படுமியல்பே. ஈண்டுச் சிவம் 
உணர்த்துவதாய்க் கூறுமியல்பு அக்கருவிகளினின்றும் 
அவற்றின் வாசனையினின்றும் நீங்கியபோது , உயிரினிடத்துக் 


II 


5 . 


VIII பா . . 

93 


சூத்தரம் VIII 


சிவஞான போத 


பாடம் 3 


அதாவது 


காணப்படுமியல்பு . 

அதன் சிறப்பியல்பாம் . 
இச்சிறப்பியல்பையும் சிவம் உள்நின்றுணர்த்தினால் எல்லா 
உயிர்களும் உணரா . அன்றியும் , இவ்வியல்பை எல்லா உயிர் 
களும் ஒன்றுபோலுணா. ஒரு பள்ளியிற் கற்கும் பலதி 
றத்து மாணவர்களும் ஓர் ஆசானாலுணர்த்தப்பட்ட வழியும் , 
ஒன்று போல் எல்லா விஷயங்களையு முணரார் . சிலசாமான்ய 
விஷயங்களையே அவ்வாறுணர்வார் . அரிய பெரிய விஷயங் 
களை அவ்வாறுணரார் . அவ்விஷயங்களை அவர்கட்குப் படிக் 
கிரமமா யுணர்த்தவேண்டும் . அம்மாணவர்களைச் சில வகுப் 
பினராகப்பிரித்து , ஓர் வகுப்பினக்கு ஒருசேர உணர்த்தப் 
படும் . மற்றொரு வகுப்பினர்க்குத் தனித்தனி சுலபமாயு 
ணர்த்தப்படும் . வேறு ஒரு வகுப்பினர்க்குத் தனித்தனி 
யழுத்தியு முணர்த்தப்படும் . சிவம் உயிர்க்குச் சிறப்பியல்பை 
யுணர்த்துவதும் இவ்வாறே . உயிர்களும் அறியாமைத் 
திட்பத்திற்கேற்ப மூன்றுபிரிவி லடங்கும் . 

அவைகளின் 
அறியாமைக்குக் காரணம் ஆணவமலமென்று 

சொன்னோம் . 
இவ்வாணவம் ஓர் வகுப்புயிர்களைச் சொற்பமாய் , அதாவது 
சூக்குமமாய்ப் பிணித்துநிற்கும் . இவ்வகுப்புயிர்களே விஞ் 
ஞானாகலர் எனப்படுவர் . இவ்வுயிர்கட்கு மாயா கன்மங்களின் 
பந்தமில்லை . மற்றோர் வகுப்புயிர்களை இவ்வாணவம் சிறிது 
அதிகமாய் , அதாவது தூலமாய்ப் பிணித்து நிற்கும் . இவ் 
வகுப்புயிர்களே பிரளயாகலரெனப்படுவர் . இவ்வுயிர்கட்கு 
மாயையின் பந்தமில்லை . வேறோரு வகுப்புயிர்களை இவ்வா 
ணவம் மிக அதிகமாய் , அதாவது தூலதரமாய்ப் பிணித்து 
நிற்கும் . இவ்வகுப்புயிர்கள் சகலரெனப்படுவர் . இவ்வகுப் 
பினையே நாம் சேர்ந்துளோம் . நமக்கு ஆணவமாயா கன்மங் 
களாகிய மூன்றின் பந்தமுமுண்டு . இவ்வாறு மூன்று வித 
மான அறியாமைத் திட்பத்தையுடைய உயிர்கட்கும் சிவம் 

94 


சூத்திரம் VIII 


உபந்நியாச பாடம். 


பாடம் 4 


பிரள 


ஒன்றுபோலுணர்த்தின் அவ்வுயிர்கள் பாலம் அறியபாட்டா 
அதனாலேயே , சிவம் உயிர்கட்கு மூன்று வேறு விதங்களாயு 
ணர்த்தும் . விஞ்ஞானாகலர்க்குப் பொதுவியல்பை யுணர்த்து 
வதுபோல் , சிவம் உள்நின் றுணர்த்தினாற் போதும் . 
யாகலர்க்கு அது போதாது . அவ்வுயிர்கட்கு உபதேச முகத் 
தாலு முணர்த்த வேண்டும் . அவ்வாறுணர்த்துதற்கே சிவம் 
தன்னியற்கை வடிவாகிய நாற்றோள் முதலியவற்றோடு கூடி 
அவ்வுயிர்களின் முன் தோன்றியும் உணர்த்தும் . இவ்வுப் 
தேசமும் , சகலவர்க்கத்தவராகிய நமக்குப்போதாது . நமக்கு 
நூல்முகமாயும் அனுபவமுகமாயும் உணர்த்தவேண்டும் . 
இவ்வாறுணர்த்தற்குச் சிவம் தன்னியற்கை வடிவிற்றோன்றி 
உணர்த்தினால் மட்டும் போதாது , ஓர் குருவடிவிற்றங்கி 
நின்று நூல்முகத்தாலும் , அனுபவமுகத்தாலும் உணர்த்த , 
நாமும் அவ்வுபதேச மொழிகளைக்கேட்டுச் 

சிந்தித்துத் 
தெளிந்துணரவேண்டும் . இவ்வாறு சிவம் நமக்கு உணர்த்து 
தலையே இச்சூத்திரம் தம்முதல் குருவுமாயுணர்த்த என்றோ 
தியது . ஈண்டுக் குருவுமாய் என்பதிலுள்ள உம்மைச் சொல் 
லால் , நமக்கு இதுகாறும் உள்நின்றுணர்த்தியதுபன்றிக் குரு 
வுமாய் முன்னின்று முணர்த்து மென்பது பெறப்படும் . 


நான்காம் பாடம் 
சிவம் தவம் முற்றிய உயிர்க்கே அதன் சிறப்பியல்பை யுணர்த்தும் . 


NAAAAAAANMr 


சிவம் மூன்று வர்க்கத்துயிர்கட்கும் மூன்று வேறு 
விதங்களாக அவற்றின் சிறப்பியல்பை யுணர்த்துமென் 
றோம் . * 

என்றால் , இவ்வுயிர்களனைத்திற்கும் எக்காலத்தும் 


VIII பா , 3 . 

95 


சூத்திரம் VIII 


சிவஞான போத 


பாடம் 4 


அவற்றின் சிறப்பியல்பை யுணர்த்துமா ? அன்றி உயிர் 
கட்கு , அவ்வியல்பினை அறிதற்குரிய பக்குவம் வந்தகாலத்து 
மாத்திரம் உணர்த்துமா ? அப்பக்குவம்தான் யாது ? என் 
பதை யாராய்வாம் . உயிர்கள் தனித்தனி முற்பிறவிகளிற் 
செய்த வினைக்கேற்பச் சிவம் அவைகட்கு இன்ப துன்பங்க 
ளைத் தருமென்றோம் . t ,நல்வினைக்கேற்ப இன்பத்தையும் , 
தீவினைக்கேற்பத் துன்பத்தையும் தருமென் றோம் . இந்நல் 
வினை யே புண்ணியம் அல்லது தவம் எனப்படும். இத்தவத் 
திற்கேற்பவே உயிர் எவ்வகை யின்பத்தினையும் அடையும் . 
நிலையுறுதலில்லாத சிற்றின்பங்களாகிய போக போக்கியங் 
கட்கும் , நிலையுறுதலையுடைய பேரின்பமாகிய மோக்ஷத்திற் 
கும் காரணம் இத்தவமே . இத்தவமும் , அதனாற்றப்படு 
பலன்கட்கேற்ப , பசு புண்ணியம் சிவ புண்ணியம் என இரு 
வகைப்படும் . இவற்றுள் , பசு புண்ணியமாவது , உலகபோகங் 
களைத் தருவது . இவைகளே , வேதாதிகளிற் கூறப்படும் 
வேள்வி யாதி தர்மங்கள் . இவைகளைக் கூறும் நூல்களே 
இவற்றாற்றப்படும் போக போக்கியங்களையும் உடன் கூறும் . 
இத்தர்மங்களும் அவற்றாற்றப்படு பலன்களும் சிறிது 
காலத்தில் அழிவெய்தும். இத்தவமியற்றுவார் , பசித்துண்டு 
பின்னும் பசித்தாரை யொப்பார் . இதுவன்றிச் சிவ புண்ணி 
யமாவது , சிவாகமங்களிற் கூறப்படும் சரியை கிரியாயோகங் 
கள் . இவற்றாற்றாப்படு பலன்கள் , சாலோகாதி சிவபதங்கள் . 
இச்சிவபதங்களாகிய பலன்களும் மேற்கூறிய சரியையாதி 
தவங்களால் இடையிற்றாப்படுவனவே . 

இப்பலன்களை 
யன்றி இத்தவங்கள் வேறு பலன்களையுந்தரும் . சரியை கிரி 
யையையும் , கிரியை யோகத்தையும் , யோகம் ஞானத்தை 
யுந் தரும் . இந்த ஞானமே , சிவத்தாலுணர்த்தப்படுமென்று 

1 சூ . 11 ur , 3 . 


96 


சூத்திரம் VIII 


உபந்நியாச பாடம் 


பாடம் 5 


மேலே கூறிய ஞானம் . இந்த ஞானத்தை யுணர்தற்குரியார் , 
சரியை கிரியா யோகங்களில் முற்றியவரே . அதனாலேயே 
சிவம் இந்த ஞானத்தைச் சரியை கிரியா யோகங்களில் 
முற்றிய உயிர்கட்கேயுணர்த்தும் . இக்கருத்தையே இச்சூத் 
திரம் தவத்தினிலுணர்த்த என்றோதியது . ஈண்டுத் தவம் 
என்றது சரியையாதி சிவதர்மங்கள் என்பதை இச்சூத்திரத் 
திறுதியிலுள்ள அரன் என்னுஞ்சொல் குறிப்பாலுணர்த் 
தும் . 


4 


ஐந்தாம் பாடம் 
தன் சிறப்பியல்புணர்ந்த உயிர் , கருவிகளநீங்கிச் சிவத்தை 

நாடிச்செல்லும் . 


வ 


தவம் முற்றிய உயிர்க்கே சிவம் அதன் சிறப்பியல்பை 
உபதேசித்துணர்த்துமென்றோம் . * இவ்வுபதேசத்தால் உயிர் 
க்குவரும் பலன் யாது என்பதை யாராய்வாம் . 
சேரியில் வளர்ந்து தன்னியல்பறியாது மயங்கிநின்ற அரச 
குமாரன் நான் வேடனல்லன் அரசகுமாரன் , என் பிதாவா 
கிய அரசன்பாலுள்ள ஐசுவரிய முழுமையும் நான் அனுபவித் 
தற்குரியதே என்றுணர்ந்ததும் , அவ்வேடர் , கூட்டுறவினின் 
றும் நீங்கி அவ்வரசனை நாடிச் செல்வன் . அதுபோலவே , 
கருவிகளின் கூட்டுறவிற்றங்கித் தன்னியல்பறியாது மயங்கி 
நின்ற உயிரும் சிவத்தினுபதேசத்தால் நான் ஜடமல்லன் , 
சித்து : என் முதல்வன்பாலுள்ள பேரின்ப முழுமையும் யான் 
அனுபவித்தற்குரியதே யென்றுணர்ந்ததும் , அக்கருவிகள் 
கூட்டுறவினின்றும் நீங்கி அம்முதல்வனை நாடிச்செல்லும் . 

சூ . VIII பா , 4 . 


97 


7 


சூத்திரம் VII 


சிவஞான போத 


பாடம் 5 


ஓரி 


ஆனால் , அரசகுமாரன் வேடர் சேரியினின்றும் நீங்கி , அரசன் 
மாளிகையை நோக்கிச் செல்லவேண்டுமாபோல , உயிர் 
டம் நீங்கி ஓரிடம் செல்லவேண்டுவதில்லை . 

உயிர் பெத்தத் 
திலும் வசித்திடவரும் வியாபகப் பொருள் என்றோம் . அது 
கருவிகளோடு நிற்கும்போதும் அக்கருவிகளினியல்பு தன்னி 
யல்பன்றெனக் கழித்தலே அவற்றைவிட்டு நீங்குதலாம் . 
அதுபோலவே , உயிர் சிவத்தின் இருப்பிடம் நோக்கிச் செல்ல 
வேண்டுவதுமில்லை . சிவம் எல்லாப்பொருள்களிலும் வியா 
பித்துநிற்பது . ஒவ்வொரு பெத்த உயிரோடும் அவ்வுயிரே 
யாய் நிற்கும் என்றுஞ்சொன்னோம் . இச்சிவம் இவ்வாறு 
அந்நியமின்றி நிற்றலையுணர்தலே அதனைக் காணுதலாம் . 
இவ்வுணர்ச்சி பெறுதற்கான 

சாதகங்களைச் 

செய்தலே 
அதனை நாடிச் செல்லுதலாம் . இச்சாதகங்கள் சரியை கிரி 
யா யோகங்களில் முற்றி , ஞானநெறியிற் கிடப்போராற் 
செய்யக்கடப்பன . இச்சாதகங்கள் வருஞ் சூத்திரங்களில் 
விளக்கப்படும் . இக்கருத்துக்களையே இச்சூத்திரம் , விட்டு 
அந்தியமினமையின் அரன் கழல்செலுமே என்றுணர்த்தும் . 


எட்டாஞ் சூத்திரம் முற்றிற்று 


சூ . II பா . 5 . 

98 


ஒன்பதாம் சூத்திரம் 


ஊனக்கண் பாசம் உணராப் பதியை 
ஞானக் கண்ணினிற் சிந்தை நாடி , 
உராத்துனைத் தேர்த்து எனப் பாசம் ஒருவத் 
தண்ணிழ லாம்பதி , விதியெண்ணும் அஞ்செழுத்தே, 


முதற்பாடம் 
தன்னியல்பு உணர்த்தப்பெற்ற உயிர், சிவத்தைத் தன்னுள்ளே 

சிவோகம் பாவனை செய்து நாடும் . 


தன்னியல்பு உணர்த்தப்பெற்ற உயிர் சிவத்தை நாடு 
மென்றோம் . * எங்கே ? எவ்வாறு ? காடுமென்பதை ஆராய் 
வாம் . சிவம் சித்துப்பொருள் . அதனைப் பசுஞான பாச 
ஞானங்களால் அறிய முடியாதென்றோம் . பாசஞானமென் 
பது கருவிகளினுதவியாலறிதலென்றும் ; பசுஞானமென்பது 
அக்கருவிகளின் வாசனை யுதவியாலறிதலென்றுஞ் சொன் 
னோம் . எனவே , சிவத்தை அறிதற்கண் பாசஞான பசு 
ஞானங்களிரண்டும் பயன்படாவென முடியும் . ஊனக்கண் 
பாசமுணராப்பதி என இச்சூத்திரம் கூறியதன் கருத்து 

ஈண்டு ஊனக்கண் என்றது குறைவினையுடைய 
அறிவாகிய பசுஞானத்தையும் ; பாசம் என்றது பாசஞானத் 
தையும் உணர்த்தின . கண் என்பதற்கு அறிவு என்பது 
பொருள் . பதி என்பது சிவத்தை உணர்த்தியது . இப் 
பதி , பசுஞான பாசஞானங்களானறியப்படானாக ; வேறெந்த 
ஞானத்தாலறியப்படுவன் என்பதை அடுத்து ஆராய்வாம் . 
சூ . VIII . பா . 5. 1, 1 சூ . VI. பா . 3 . 

99 


இதுவே . 


சூத்திரம் IX 


சிவஞான போத 


பாடம் 1 


அதனை 


4 


உயிர் தன்னியல்பையும் அறியாது நின்றது . 
அறிதற்கண்ணும் , மேற்கூறிய பாசஞான பசுஞானங்கள் 
பயன்படவில்லை . அதனை உயிர்க்குபதேசித்துணர்த்துதற் 
பொருட்டே , சிவம் குருவுமாய் வந்து தவியதென்றோம் . இவ் 
வுபதேச ஞானத்தால் , உயிர் , தன்னியல்பை யுணர்வதோடு , 
தானும் சிவமும் ஒரு ஜாதிச்சித்துப் பொருளெனவும் உணரு 
மென்றோம் . || அதாவது , சிவத்தின் தன்மையை ஒரு சிறிதும் 
அறியாது நின்ற உயிர்க்கு , அச்சிவத்தை அறிதற்கு , முதல் 
முதல் வழிகாட்டி உதவியது , இவ்வுபதேச ஞானமே என 
முடியும் . இவ்வுபதேச ஞானத்தாலுணர்த்தப்பட்ட வ 
பிலேயே , சிவத்தை நாடவேண்டுமெனவும் முடியும் . இம் 
முடிபையே இச்சூத்திரம் , ஞானக்கண்ணினில் நாடி என் 
றுணர்த்தியது . ஈண்டுள்ள ஞானம் முற்சூத்திரத்தில் 
சிவம் உயிர்க்கு அதனியல்பை யுணர்த்தியதாய்க் கூறியுள்ள 
ஞானம் . இது நிற்க , இவ்வுபதேச ஞானத்தை உதவியாகக் 
கொண்ட உயிர் அவ்வுதவிகொண்டு சிவத்தை எங்கே ? எவ் 
வாறு ? நாடுவது என்பதையும் ஆராய்வாம் . 

தான் வேடனல்லன் , தானும் தன் பிதாவும் அரச ஜாதி 
என்று தெரிந்து கொண்ட அரசகுமாரன் தன் பிதாவை 
வேடர் சேரியிற் தேடான் . அரசன் மாளிகையிலேயே தேடு 
வான் . அப்படியே , தான் ஜடமன்று , தானும் சிவமும் சித்து 
ஜாதிப்பொருள்கள் என்றுணர்ந்து கொண்ட உயிர் , அச்சி 
வத்தை ஜடப்பொருள்களுள்ளே தேடாது . சித்துப்பொருள் 
களுள்ளேயே தேடும் . ஆனால் , வேடர் சேரியும் அரசன் 
மாளிகையும் வெவ்வேறிடங்களிலிருப்பனபோல் , 

ஜடப் 
பொருள்களும் சித்துப்பொருள்களும் வெவ்வேறிடங்களி 
சூ . VIII . பா . 3. || சூ . VIII பா . 2. சிவஞானசித்தியார் 8 சூ . 35- ம் 
திருவிருத்தத்திற்குச் சிவஞானசுவாமிகள் உரையைப் பார்க்க . 

100 


சூத்திரம் IX 


உபந்நியாச பாடம் 


பாடம் 1 


லிருப்பனவல்ல . சித்துப்பொருள்கள் யாவும் அறிவாகாரப் 
பொருள்கள் . அவைகளின் இருப்பை ஜடப்பொருள்களின் 
இருப்பு ஒரு சிறிதும் பாதியாது . அவைகள் ஜடப்பொருள் 
களினூடெல்லாம் வியாபித்து நிற்கும் பொருள்கள் . இவ் 
வாறு வியாபித்து நிற்கும் எல்லாச் சித்துப்பொருள்களினுள் 
ளும் சிவத்தைத் தேடவேண்டுவதில்லை . யாதானும் ஓர் 
சித்துப்பொருளினுள்ளே தேடுவதே போதும் . தன்னுள்ளே 
தேடுவதே போதும் . தன்னியல்பினையே சிவத்தினுப்தேசத் 
தால் உயிர் அறிந்துள்ளதென்றோம் .** எனவே இவ்வாறு 
தன்னியல்பறிந்துள்ள உயிர் சிவத்தைத் தன்னுள்ளேயே 
நாடும் என்பது பெறப்படும் . இக்கருத்தை யுணர்த்தவே 
இச்சூத்திரம் சிந்தை நாடி என்றோதியது . இனி இவ்வுயிர் 
தன்னுள்ளேயும் எவ்வாறு நாடும் ? என்பதை ஆராய்வாம் . 


சிவத் 


உயிரறிவின் வியாபகம் 

ஆணவ முனைப்பாற்றடைப் 
பட்டுச் சுட்டுத் தன்மையடைந்துள்ள தென்றோம் . 
தின் அறிவு அவ்வாறன்று . அவ்வறிவுக்கு ஆணவத்தடை 
எக்காலத்தும் எத்துணையுமில்லை . அவ்வறிவு எக்காலத்தும் 
வியாபகமாயுள்ள அறிவு . இவ்வாறு வியாபகமாயுள்ள 
சிவத்தை மேற்கூறியவாறு சுட்டுத்தன்மையடைந்துள்ள 
உயிர் எவ்வாறு நாடுவது ? என்பதே ஈண்டு ஆராய வேண்டு 

இச்சுட்டுத் தன்மையுள்ளவரை உயிர் சிவத்தை 
அறியமுடியாதென்பது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்படும் . 
ஆணவ முனைப்பு நீங்கும்வரை இச்சுட்டுத்தன்மையும் உயிரை 
விட்டு நீங்குமாறில்லை . என்றாலும் , யாதானும் உபாயத்தால் 
ஒரு சிறுபொழுதேனும் இவ்வாணவ முனைப்பை யடக்கமுடி. 
யுமேல் , அப்பொழுது அதனையடக்கிய உயிர் சுட்டுத்தன்மை 

2. tt சூ . I பா. 11 . 
101 


வது . 


** 


VIII 

பா . 


சூத்திரம் IX 


சிவஞான போத 


பாடம் 1 


யினின்றும் நீங்கிச் சிவத்தை ஒருவாறு அறியும் என்பதாய் 
முடியும் . இத்தகைய உபாயம் உண்டா ? என்பதை யாராய் 
வாம் . விஷமுனைப்பை யடக்குஞ் சக்தி , மாந்திரிகனிடத்து 
இயற்கையில் இல்லை . கருடதெய்வத்தினிடமேயுண்டு . என் 
றாலும் , அம்மாந்திரிகனும் தன்னைக் கருடனாகப் பாவித்துத் 
தியானிக்க , அவனிடத்தும் ஒரு சிறுபொழுது விஷமுனைப் 
பையடக்குஞ் சக்தியுண்டாவதை யறிவோம் . ஆனால் அம் 
மாந்திரிகனிடத்து அச்சக்தி எக்காலத்தும் நிலைத்திருப்ப 
தில்லை . எப்பொழுது அச்சக்தி வேண்டுமோ அப்பொழுது 
தன்னைக் கருடனாகப் பாவித்துத் தியானித்து அச்சக்தியைப் 
பெறுகின்றான் . 

இப்பாவனை 

கருடோகம்பாவனையெனப் 
படும் . இதுபோன்ற பாவனையாலும் தியானத்தாலும் , 
ஆணவமுனைப்பைய்டக்குஞ் சக்தியினையும் பெறலாம் . இ 
சக்தி சிவத்தினிடத்துமாத்திரமுளதேனும் , உயிரும் தன்னைச் 
சிவமாகப் பாவித்துத் தியானிக்க , அத்தியானகாலத்து அச் 
சக்தியினைப் பெறுதல் கூடும் . இப்பாவனை சிவோகப் பாவனை 
யெனப்படும் . இப்பாவனையால் 

ஆணவமுனைப்பு உயிரின் 
கண் மீளக்கிளம்பாதபடி அடங்கிவிடுமென்பதன்று . 
பாவனைக்காலத்து அடங்கிநிற்பதிற்றடையில்லை . இக்காலத்து 
உயிர் சுட்டுத்தன்மையோடு கூடிநில்லாது . இக்காலத்து இவ் 
வுயிர் வியாபகமாயுள்ள சிவத்தினை யறிதற்குரியதாகும் . என் 
றால் , இச்சிவோகம்பாவனையே சிவத்தைத் தன்னுள்ளே 
நாடும் விதமாம் எனமுடியும் . இம்முடிபையே இச்சூத்திரம் 
"சிந்தை நாடி என்றோதியது . ஈண்டு ‘ நாடி என்றது பரந்து 
திரிந்து தேடுதலையன்று . வியாபக சிவத்தை அவ்வாறு தேட 
வேண்டுவதில்லை . பாவித்துத் தேடுதலே போதும் . 
தன்மைத்தான தேடுதலையே , இச்சூத்திரத்து நாடி என் 
னுஞ் சொல் உணர்த்தும் . 

102 


சூத்திரம் IX 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


இரண்டாம் பாடம் 
சிவோகம்பாவனை செய்யும் உயிர்க்குப் பாசப்பொருள்கள் விரைந்து 

மறையும் . 


வ 


உயிர் சிவோகம் பாவனையால் ஆணவமுனைப்பினையடக் 
குஞ் சக்தியினைப் பெறுமென்றோம் . * அம்முனைப்புக் குறையக் 
குறைய உயிரறிவின் சுட்டுத்தன்மையும் குறைந்து , அவ் 
பறிவின் வியாபகத்தன்மையும் அதிகரித்துவருமென்பதாய் 
முடியும் . ஆனால் இச்சிவோகம்பரவனை ஒரே பொழுதில் 
செய்துமுடிக்கப்படுவதன்று . சிறிது சிறிதாய்ப் பழகிவர 
வேண்டுவது . இப்பாவனையின் பழக்கம் பெருகப்பெருசு , இப் 
பாவனைக் காலத்தில் உயிரறிவின் வியாபகத் கன்மையும் 
உடன் பெருகுவதாகும் . என்றால் இப்பாவனையிற் பழகிவரும் 
உயிர்க்குப் பாசப்பொருள்கள் எவ்வாறு விஷயமாகுமென் 
பதை யாராய்வாம் . இப்பாவனை செய்யும் 

உயிரறிவின்வியா 
பகத் தன்மை படிப்படியாய் அதிகரித்துவருமென் றோம் .1 
பாசப்பொருள்கள் யாவும் சுட்டுப்பொருள்களென்றும் , அவை 
சுட்டறிவிற்கே விஷயமாகுமென்றுஞ் சொன்னோம் . எனவே , 
உயிர் சிவோகம் பாவனையிற் பழகப் பழக , அவ்வுயிர்க்கு விஷ 
யமாய் நின்ற பாசப்பொருள்களும் மேலும் மேலும் விரை 
வாய் மறையுமென முடியும் . இம்முடிபையே இச்சூத்திரம் 
உரத்துனைத் தேர்த்தெனப் பாசமொருவ என உணர்த்தும் . 
அதாவது பாசப்பொருள்கள் பேய்த்தேர்போல ஓடி மறையு 
மென்பது கருத்து . ஈண்டு உராத்துனைத்தேர்த்து என என்ற 
வாக்கியத்திலுள்ள உரா ? என்னுஞ் சொல் , ஓடித்திரிதலையும் , 
துனை என்பது . வேகத்தினையும் , தேர் என்பது பேய்த் 
தேர் எனப்படும் கானல் ஜலத்தையும் உணர்த்தும் . இவ் 
1. சூ . IX . பா . 11. 1 சூ . IX . பா . 1. சூ . VI . பா . 1 . 

103 


சூ . IX . பா . 


சூத்திரம் IX 


சிவஞான போத 


பாடம் 3 


வாக்கியத்தின் பொருள் ஓடித்திரிதற்கண் வேகத்தையுடைய 
பேய்த்தேரின் இயல்புடையது என என்பது . 


மூன்றாம் பாடம் 


சிவோகம் பாவனையில் முற்றிய உயிர் 
சிவத்தின் ஞானசொருபத்தைக் காணும் . 


சிவோகம் பாவனையில் உறைத்து நிற்கும் உயிர்முன் 
பாசப்பொருள்கள் விரைந்து மறையுமென்றோம் . * என்றால் 
அவ்வுயிர்முன் அப்பாவனையின்போது விளங்கித் தோன்று 
வது எது ? என்பதை யாராய்வாம் . படிகத்திற்கென்று ஓர் 
சொரூபமிருப்பினும் அதனை அடுத்து நிற்கும் பொருள்களின் 
நிறங்கள் அச்சொரூபத்தினை விளங்கவொட்டாது மறைக்கும் 
என்பதை அறிவோம் . ஆனால் அவ்வேற்று நிறங்களைப் படி 
கத்தின் நிறமல்லவென்று கண்டு அவ்வேற்று நிறப்பொருள் 
களை அகற்றிய ஒருவனுக்கு விளங்கித்தோன்றுவது அப் 
படிக சொரூபமே . அதுபோல , உயிரறிவின்கண் வியாபித் 
துள்ள சிவசொரூபம் உயிர்க்கு விளங்கவொட்டாது மறைத்து 
நிற்பன அவ்வுயிரை அடுத்து நிற்கும் பாசப்பொருள்களினி 
பல்புகளே . இப்பாசப்பொருள்கள் சிவோகம்பாவனையால் 
உயிர்க்கு விளங்கித்தோன்றாது மறைய ; அப்பாவனையின் 
போது அதனறிவில் விளங்கித்தோன்றுவது 

சிவத்தின் 
ஞானசொரூபமே, அதாவது சிவத்தினருள் வடிவே . இவ் 
வடிவம் விளங்கும்வரை உயிர் பாசப்பொருள்களால் வரும் 
துயரவெப்பத்திலழுந்திக்கிடக்கும் . அவ்வுயிர்க்கு சிவோ 
கம்பாவனையின் போது இந்த ஞானவடிவமே தண்ணிழல் 

சூ . IX பா . 2. 
104 


சூத்திரம் IX 


உபந்நியாச பாடம் 


பாடம் 4 


போல உதவிப் பாசப்பொருள்களால் வருந்துயரத்தை மாற் 
றும் . இக்கருத்தையே இச்சூத்திரம் தண்ணிழலாம்பதி என் 
றுணர்த்தும் . ஈண்டுப் பதி என்றது பதியின் ஞான சொரூ 
பத்தை உணர்த்தும் . 


நான்காம் பாடம் . 


சிவத்தின் ஞானசொரூபத்தைக் கண்ட உயிர் , அக்காட்சியிலுறைத்து 

நிற்றற்கு முத்திபஞ்சாக்கரத்தை யுச்சரிக்கவேண்டும் . 


சிவோகம்பாவனையிலுறைத்து நிற்கும் உயிர்க்குச் சிவ 
ஞான சொரூபம் விளங்கித் தோன்றுமென்றோம் . என்றால் , 
அச்சொரூபக் காட்சியில் உயிர் பிறழாதிருத்தலும் வேண் 
டும் . அவ்வுயிர் சிவோகம்பாவனையிற் சிறிது குன்றுமேல் , 
மீளவும் அதற்கு ஆணவடறைப்பு மேற்பட்டு , டாசப்பொருள் 
விஷயமாகிச் , சிவஞான சொரூபமும் விளங்காது மறையும் . 
இவ்வா றன்றி , அச்சொரூபக் காட்சியில் உயிர் நிலைநிற்றற்கு 
யாது உபாயம் என்பதை யாராய்வாம் . ஓர் நூலை நாம் படிக் 
கும்போது அந்நூலிலுள்ள விஷயங்களில் நப்சிந்தனையை 
நிறுத்த விரும்புகின்றோம் . நம்சிந்தனையோ எதனினும் 
இடையீடின்றி நிற்றலில்லை . ஒரோ வேளை திடீரென மாறு 
வதுமுண்டு . அவ்வாறு மாறவொட்டாது தடுப்பதற்கான 
சில உபாயங்களையுஞ் செய்கிறோம் . அவ்வுபாயங்களிற் சிறந் 
தது , படிக்கும் விஷயங்களைச் சரிவர உணர்த்துஞ் சொல் 
லைத் தன் மனதினுள்ளே சொல்லுதல் , அதாவது , எந்த விஷ 
யம் நம்சிந்தனையில் நிலைபெறவேண்டுமோ அந்த விஷயத் 
தைச் சரிவர உணர்த்துஞ் சொல்லை நம் மனதினுள்ளே 

சூ . IX . பா . 3 . 
105 


சூத்திரம் ( X 


சிவஞான போத 


பாடம் 4 


அதாவது உயிர்க் 


சொல்லுதலாம் . சிவோகம் பாவனை செய்யும் உயிரும் , அப் 
பாவனையிலும் அதன்கண் விளங்கும் சிவஞானக் காட்சி - 
யிலும் நிலைநிற்றற்கு , இவ்வுபாயத்தைப்போன்றதோர் உபா 
யத்தைச் செய்துகொள்வது அவசியம் . 
குப் பாசப்பொருள்கள் விஷயமாகாது மறைந்தொதுங்க , 
அவ்வுயிர் சிவஞானக் காட்சியைப் பெறும் என்னும் உண்மை 
விளக்குஞ் சொல்லைத் தன்னறிவினுள்ளே கணித்தல் வேண் 
டும் . இச்சொல் முத்தி பஞ்சாக்கரம் எனப்படும் . இம்மந் 
திரத்தின் உருவத்தையும் பொருளையும் அனுபவத்தில் 
உணர்ந்துள்ளார் , சிவோகம்பாவனையில் மிகப்பழகிச் சிவ 
ஞானக் காட்சியில் அழுந்திநிற்கும் ஞானாசாரியரே . இத் 
தகைய ஆசிரியரிடததே அம்மந்திரத்தை உபதேசக்கிரம 
மாய்த் தெரிந்து கொள்ளல் வேண்டும் . இக்கருத்துக்களை 
யெல்லாம் உணர்த்தவே இச்சூத்திரம் விதியெண்ணு மஞ் 
செழுத்த என்றோதியது . ஈண்டுள்ள விதி என்பதற்கு 
விதிப்படி என்பது பொருள் . அதாவது எந்த வரிசையில் 
இம்மந்திரத்திலுள்ள ஐந்து அக்ஷரங்களும் தொடுக்கப்பட் 
டால் அம்மந்திரம் மேலே விளக்கப்பட்ட டொருளைத் 
தருமோ அந்த வரிசையில் என்பது பொருள் . எண்ணும் 
என்னுஞ் சொற்கு ‘ எண்ணுக அதாவது அறிவினுள்ளே உச் 
சரிக்க என்பது பொருள் . 


ஒன்பதாம் சூத்திரம் முற்றிற்று 


106 


பத்தாஞ் சூத்திரம் 


அவனே தானே யாகிய அந்நெறி 
ஏகனாகி , இறைபணி நிற்க , 
மலமாயை தன்னொடு வல்வினையின்றே . 


முதற்பாடம் 
சிவஞான சொரூபம் விளங்கப்பெற்ற உயிர் அச்சிவத்தோடு 

ஒற்றித்து நிற்றல் வேண்டும் . 


சிவோகம் பாவனை செய்யும் உயிர்க்கு , அப்பாவனைக் 
காலத்துச் சிவம் விளங்குபென்றோம் . * அக்காலத்து அதற் 
குப் பாசப்பொருள்களிலெதுவும் விளங்காதென்றுஞ் சொன் 
னோம் . உயிர் பாசப்பொருளன்று . ஆதலால் சிவோகம் 
பாவனை செய்யும் உயிர்க்குத் தனக்குத்தானும் விளங்காது 
மறையுமென்பதன்று , அதாவது 

சிவோகம் பாவனைக் 
காலத்து இவ்வுயிர்க்குத் தானெனும் அறிவும் உடன் விளங்கு 
வதாகும் . எல்லாம் தானென நிற்கும் உயிர்க்குப்போலத் 
தன்னை வேறு காணும் உயிர்க்கும் உயிருணர்வே முனைத்து 
நிற்கும் . இவ்வுயிருணர்வும் சுட்டுணர்வே யென்றோம் .. 
இச்சுட்டுணர்வு முனைத்து நிற்கும் வரை , உயிர் வியாபகமா 
யுள்ள சிவத்தை அறிதல் முடியாது . 

ஆனால் , சிவோகம் 
பாவனையின் போது உயிர்க்குச் சிவம் விளங்குமென்றோமே 
யெனின் ? கூறுவோம் . இப்பாவனையின்போது கிடைத்த 
சிவ விளக்கம் ஏகதேச விளக்கமேயன்றி வேறில்லை . என் 
றாலும் இப்பாவனையின்றி , உயிர்ச்குச் சிவம் ஒரு சிறிதும் 
சூ . IX . பா . 3. +, சூ . IX . பா . 2. 1 சூ . VI . பா . 3. சூ . IX பா . 3 . 

1-07 


சூத்திரம்X 


சிவஞான போத 


பாடம் 1 


விளங்காதாதலால் , இப்பாவனை அவசியம் செய்துமுடிக்கற் 
பாலதே . ஆனால் இப்பாவனை முற்றிய உயிர் அவ்வளவில் 
நின்றாற் போதாது . இப்பாவனையினின்றும் நீங்கி , அதன் 
கண் விளங்கிய சிவத்தினைத் தனக்கு வேறு காணாதிருத்தற் 
கான உபாயத்தைச் செய்தலும் வேண்டும் . இவ்வுபாயம் 
யாது ? என்பதை யாராய்வாம் . உயிர் கருவிகளோடு கூடி 
அறியுங்காலத்தும் சிவம் அவ்வுயிரினை அதிஷ்டித்து நிற்கு 
மென்றோம் .|| ஆனால் அக்காலத்துச் சிவம் சிறிதும் உயிர்க்கு 
விளங்கவில்லை . சிவம் அவ்வுயிரேயாய் நின்றது . சிவோகம் 
பாவனையினாற் சில விளக்கப் பெற்ற உயிரும் இவ்வாறு நிற்றல் 
வேண்டும் . அதாவது தானெனச் சிவமென வேறு விளங்கு 
மாறின்றி அச்சிவபேயாய் நிற்றல்வேண்டும் . அதாவது 
சிவோகம் பாவனையில் விளங்கிய சிவம் ஒன்றனையே சிந்தித்து 
வேறொன்றனையும் சிந்தியா திருத்தல் வேண்டும் . இக்கருத் 
யே இச்சூத்திரம் அவனே தானேயாகிய அந்நெறி , ஏக 

நிற்க என்றுணர்த்தும் . ஈண்டு அவன் என்றது 
சிவத்தையும் தான் என்றது உயிரையும் உணர்த்தும் . 
நெறி உவம உருபாய்ப் போல என்னும் பொருளைத்தரும் . 
வகனாதல் என்பதற்கு ஒற்றித்து நிற்றல் என்பது பொருள் . 
உயிரின் பெத்தகாலத்துச் சிவம் அவ்வுயிரேயாய் நிற்றல் 
போல , சிவோகம் பாவனையாற் சிவ விளக்கம் பெற்ற உயிரும் 
அச்சிவமேயாய் நிற்றல் வேண்டும் . 


கை 


|| சூ . V பா . 3 . 

108 


சூத்திரம் X 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


இரண்டாம் பாடம் 
சிவஞான சொரூபம் விளங்கப்பெற்ற உயிர் , சிவ பணியில் 

வழுவாது நிற்றலும் வேண்டும் . 


சிவஞான சொரூபம் விளங்கப்பெற்ற உயிர் சிவத்தோ 
டொற்றித்து நின்று சிவ விளக்கத்தினை முழுதும் பெறுதல் 
வேண்டுமென்றோம் . 

ஆனால் இவ்வுயிர்க்கும் உடம்புள் 
ளதே . இவ்வுடம்போடு கூடியுள்ள உயிர் சிவத்தோடேக 
மாய் நிற்றல் எப்படி ? என்பதை யாராய்வாம் . உயிர் சிவத் 
தோடொற்றித்து நிற்றற்கு .உடம்பினைவிட்டு நீங்கவேண்டு 
மென்பதில்லை . அதன் பணியினின்றும் நீங்கினாற்போதும் . 
அப்பணியினின்றும் நீங்கள் எவ்வாறு என்பதே நாம் ஆராய 
வேண்டுவது . 

உயிர் ஒருகாலத்து ஒன்றனையே அறியு 
மென்றோம் . ஒன்றனை அறிதலே மற்றொன்றனை மறத் 
தற்கு உபாயமாமென்றுஞ் சொன்னோம் . அதுபோலவே , 
உயிர் ஒருகாலத்து ஒன்றன் பணியில் நிற்பது , மற்றொன் 
றன் பணியினின்று நீங்கற்குபாயமாம் . எனவே , உயிர் பாசப் 
பொருள்களின் பணியினின்றும் தன் பணியினின்றும் நீங்கு 
தற்குப்பாயம் சிவபணியில் நிற்றலேயாகும் . ஆனால் சிவம் 
தொழிற்படு பொருளன்றாதலால் , அதன் பணியினிற்றல் எவ் 
வாறெனில் ? கூறுதும் . அது தொழிற்படவில்லை யென்றா 
லும் மற்றெல்லாப் பொருள்களையுந் தொழிற்படுத்துவது 
அதுவே . சேதன அசேதனப் பொருள்கள் யாவும் சிவத் 
தினருள் வழியே தொழிற்படும் என்னும் உண்மையை அனு 
பவத்திலுணர்தலே , அதன் பணியினிற்றல் எனப்படும் . இவ் 
வாறு சிவபணி நிற்றலைத் தலைக்கூடப்பெற்ற உயிர் , மற் 
பொருள்களின் பணியினின்றும் நீங்குதல் மாத்திரமன்றி , 
சூ . X. பா . 1 . t , 1 சூ . VII பா . 1 . 

109 


சூத்திரம் X 


சிவஞான போத 


பாடம் 3 


அப்பொருள்களைத் தன் பணியில் நிறுத்துதலுங்கூடும் . எது 
போலெனில் , குற்றஞ்செய்தாரைக் காவலாளர் தண்டஞ்செய் 
வது , அரசன் ஏவல் வழியே . இவ்வுண்மையை யுணர்ந்து 
குற்றவாளிகள் அரசன் பணியிற்றலைக்கூடப் பெறுவரேல் , 
அக்காவலாளர் பணியினின்றும் நீங்குவதோடு , அவரைத் 
தன் பணியினிறுத்துஞ்சுதந்திரத்தையும் பெறுவர். சிவபணி 
யினிற்கும் உயிரும் இத்தகைய சுதந்திரத்தினைப் பெறும் .. 
இக்கருத்தையே இச்சூத்திரம் இறைபணி நிற்க என் 
றுணர்த்தும் . 


மூன்றாம் பாடம் 


சிவத்தோடேகமாய் நிற்கும் உயிரை ஆணவமலம் தாக்காது 


ஆணவம் உயிரினறிவைத் தடுத்து நிற்பதோர் தடை 
யென்றோம் . * இத்தடை சிவத்தினறிவைத் தடுக்காதென் 
றுஞ் சொன்னோம் . இனி யிவ்வாணவம் சிவத்தோடொற் 
றித்து நிற்கும் உயிரினறிவைத் தடுக்குமா ? என்பதை யாராய் 
வாம் . உயிர் சிவத்தோடேகமாய் நிற்கும்போது , அதனறிவு 
முனைப்பின்றிக் கீழடங்குமென்றோம் . உயிரினறிவு முனைத்து 
நின்றால் மட்டும் ஆணவம் அதனைப் பந்தித்தல்கூடும் . அம் 
முனைப்பில்லாத உயிரறிவின்பால் , ஆணவத்தாற் செய்யக் 
கிடப்பதொன்றுமில்லை . அவ்வறிவை அது தாக்குதலுமில்லை . 
என்றால் சிவத்தோடேகமாய் நின்றறியும் உயிரை அவ்வா 
ணவம் தாக்காதென முடியும் . இதனால் அவ்வாணவம் அவ் 
வுயிரினைவிட்டு நீங்குமென்பதன்று . வியாபகப் பொருட்கு 
நீக்கமில்லையென்று முன்னமே சொன்னோம் . உயிரின் வியா 

சூ . 1 பா . 10 . | சூ . II பா . 5 . 


* 


110 


சூத்திரம் X 


உபந்நியாச பாடம் 


பாடம் 4 


பகம் எவ்வாறாயினும் . ஆணவம் எப்போது ஒன்று போல் 
வியாபித்துள்ள தாதலால் , அது 

உயிரினைவிட்டு நீங்குமா 
றில்லை . அது உயிரினைத் தாக்சாதென்பதே கருத்து . 

. 
அதாவது சிவத்தோடொற்றித்து நிற்கும் உயிரின் கண் , ஆண 
வமலம் உடனிருப்பினும் , அவ்வுயிர்க்கு அஃதின்றாய் முடி 
யும் . இம்முடிபையே யிச்சூத்திரம் ‘ மலம் . இன்று 
என்றியை புற உணர்த்தும் . 


நான்காம் பாடம் 


சிவத்தோடேகமாய் நின்று சிவபணி இயற்றும் உயிர்க்கு 

மாயா கன்மங்களுமில்லை . 


சிவத்தோடேகமாய் நிற்கும் உயிரை ஆணவமலம் தாக் 
காதென்றோம் . * என்றாலும் , அவ்வுயிர் உடலோடும் அதன் 
கூறுகளாகிய இந்திரியங்கள் முதலியவற்றோடுங் கூடியுள் 
ளதே . அவைகள் யாவும் மாயா காரியங்களாதலால் , அம் 
மாயையும் அவ்வுயிரினைத் தாக்காதா ? இதுவன்றி, அவ்வுட 
லிந்திரியங்கள் யாவும் தத்தம் தொழில்களிற் குறைவின்றி 
நிற்பதால் , அதனறிவை , அதன் முன்வினை மேல்வினைகளாகிய 
கன்மமும் தாக்காவா ? இவற்றை யாராய்வாம் . இவ்வுயிர் சிவ 

வத் 
தோடேகமாய் நிற்றல் மாத்திரமின்றி , அதன் பணியில் வழு 
வாதும் நிற்குமென்றோம் . அதாவது பாசப்பொருள்களா 
கிய உடம்பு முதலியவற்றின் தொழில்கள் யாவும் சிவத்தின் 
தொழிலேயென வுணர்ந்து நிற்குமென்றுஞ் சொன்னோம் . 
இவ்வுயிர் இந்திரியங்களின் வழிநில்லாமையால் , அவ்விந்திரி 
யங்களின் முதற்காரணமாகிய மாயையாற்றாக்குதலில்லையென் 

சூ . X. பா . 3. 1 , 1 சூ . X. பா . 

111 


. 


1. 2 . 


சூத்திரம் X 


சிவஞான போதி 


பாடம் 4 


பது பெறப்படும் . இனிக் கன்மத்தாலும் காக்குறுமா ? என்ப 
தைக் கவனிப்பாம் . 

இவ்வுயிர் தன்னோடு கூடியுள்ள இந்தி 
ரிய முதலியவற்றின் தொழில்களைச் சிவத்தின் தொழிலென 
உணர்வதால் , எத்தொழிலையும் விருப்பு வெறுப்போடு செய் 
யாது . விருப்பு வெறுப்பின்றிச் செய்யப்படும் தொழில்கள் 
யாவும் உடலினைத் தாக்குவதன்றி உயிரினைத் தாக்காவென் 
றுஞ் சொன்னோம் . எனவே இவ்வுயிர்க்குமேல் வினையேறு 
மாறில்லையென முடியும் . முன் வினைப்பயனும் , மேல்வினை 
யை உடன்கொண்டு நிகழ்வதன்றி வேறில்லையாதலால் அது 
வும் உயிரினைத் தாக்காது . என்றால் , கன்மபந்தமும் இவ்வுயிர்க் 
கில்லையென முடியும் . இக்கருத்தையே இச்சூத்திரம் மாயை 
தன்னொடு வல்வினையின்றே என்றுணர்த்தும் . முற்பாடத் 
தில் இவ்வுயிரை ஆணவமலம் தாக்காதென்றோம் . ஆதலால் 
சிவத்தோடேகமாய் நின்று சிவபணியியற்றும் உயிரை மூவ 
கைப் பாசங்களுமே தாக்காது நீங்குமென்பதாயிற்று . 
இதுவே பாச நீக்கமெனப்படும் . இது முன் மூன்று சூத்தி 
ரங்களிற் கூறப்படும் சாதகங்களா லெய்தும் பயன்களில் 

முத 
லாவதாகவுள்ளது . 


பத்தாஞ் சூத்திரம் முற்றிற்று 


சூ . II . பா . 3 . 

112 


பதினொராம் சூத்திரம் 


காணுங் கண்ணுக்குக் காட்டும் உளம்போல் 
காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் , 
அயரா அன்பின் , அரன்கழல் செலுமே . 


முதற்பாடம் 
சிவம் உயிர்க்கு அறிந்தும் அறிவித்தும் உபகரிக்கும் . 


சிவோகம்பாவனையிலும் உயிருணர்வு முனைத்து நிற்ப 
தால் , அப்பாவனையாற் கிடைக்கும் சிவவிளக்கம் ஏகதேச 
விளக்கமென்றோம் * . இவ்வுயிருணர்வு நீங்குதற்பொருட்டு 
உயிர் அப்பாவனையாற் கிடைத்த சிவத்தோடேகமாய்ச் சிவ 
பணியில் வழுவாது நிற்குமென்றுஞ் சொன்னோம் . இவ் 
வாறு நிற்றலின் பலன் மலமாயா கன்மங்களின் நீக்கமாகிய 
பாசநீக்கமென்றுஞ் சொன்னோம் . இப்பாச நீக்கமொன்றே 
சிவவிளக்கத்தைப் பூர்த்திசெய்தற்குப் போதுமா ? அன்றிப் 
பாசம் நீங்கிய உயிராலும் மேலுஞ் செய்யக்கிடப்பதுண்டா ? 
என்பதையுமாராய்வாம் . இப்பாசத்தைக் கண்ணோய்க்கு ஒப் 
பிடலாம் . கண்ணோய் நீங்கியதும் , அக்கண்ணுக்கு ஆதித் 
தன் விளங்குவதில்லை . அதன் ஒளியே விளங்கும் . அவ் 
வொளியைக்கொண்டே கண் ஆதித்தனைக் காணும் , 
போல , பாசம் நீங்கினதும் உயிர்க்குச் சிவம் விளங்குவ 
தில்லை . அச்சிவத்தினருளே விளங்கும் . இவ்வருள் விளக் 
கத்தாலேயே உயிர்க்குச் சிவம் விளங்கும் . இவ்வருள் யாது ? 
சூ . X. பா . . + , சூ. X. 

* சூ . X. பா . 3 . 
113 


1 , 


2 . 


8 


சூத்திரம் XI சிவஞான போத 

பாடம் 1 
அது விளங்குமாறென்னையென்பதே ஈண்டராயவேண்டுவது . 
சிவம் உயிர்கள்பால் வைத்துள்ள கருணையே அருள் எனப் 
படும் . இக்கருணையாலேயே சிவம் உயிர்கள் பால் அத்து 
விதமாய்க் கலந்துநின்றுபகரிக்கும் . பெத்த உயிர்கள்பால் 
அத்துவிதமாய்க் கலந்து நின்று உபகரிப்பதை முன்னரே 
விளக்கினோம் . இவ்வுயிர்கட்கு உலகப்பொருள்களை அறி 
தற்கண் முதல்வனது அத்துவித உபகாரம் வேண்டப்படுமா 
போல , பாசம் நீங்கிய முத்த உயிர்கட்கும் சிவத்தை அறிதற் 
கண் அச்சிவத்தினது அத்துவித உபகாரம் வேண்டப்படும் . 
இவ்வுபகாரத்தாலேயே உயிர்கள் எவ்வகைப் பொருளையும் 
அறிகின்றன . இதுவே சிவத்தின் அறிவிக்கும் உபகாரம் . 
இனி யாண்டும் வியாபகமாயுள்ள சிவம் உயிர்கள் பால் மட்டும் 
அத்துவிதமாய்க் கலந்துள்ளதா ? அன்றிப் பாசப் பொருள் 
களின்பாலும் அவ்வாறு கலந்துள்ளதா ? அவ்வாறு கலத்த 
லினால் உயிர்க்குக் கிடைக்கும் உபகாரம் யாது ? என்பதையும் 
ஆராய்வாம் . 


கண் ஒரு பொருளைக் காணுதற்கு ஆதித்தனொளி அல் 
லது விளக்கொளி அக்கண்ணில் மாத்திரமன்றி , அதனாற் 
காணப்படு பொருளிலும் கலத்தல்வேண்டும் . இன்றேல் , 
இருட்டறையிலுள்ள பொருளையும் ஒளி கலந்த கண் காணல் 
வேண்டும் . அஃதின்றாதலால் , காணப்படு பொருளிலும் ஒளி 
கலத்தல் வேண்டுமென்பது பெறப்படும் . அப்படியே , கண் 
ஒரு பொருளைக் காணுதற்கு அக்கண்ணில் உயிர் உணர்வு 
மாத்திரமன்றி , அக்கண்ணாற் காணப்படு பொருளின் ஒளி 
யும் உடன் கலத்தல்வேண்டும் . உயிருணர்வு அக்கண்ணிற் 
கலத்தலினால் , அக்கண் காண்டற் சத்தியைப் பெறும் . அவ்வு 

சூ . II பா , 
114 


8 . 


1 


சூத்திரம் XI 


உபந்நியாச படம் 


பாடம் 1 


யிர் உணர்வு அக்கண்ணாற் காணப்படு பொருளொளியிற் 
கலத்தலினால் அப்பொருளைக் காணுவதாகும் . உயிர் கண் 
ணிற் கலத்தல் அதன் காட்டலுபகாரம் . அவ்வுயிர் அக்கண் 
ணாற் காணப்படு பொருளொளியிற் கலத்தல் அதன் காண் 
டலுபகாரம் . அதுபோல , உயிர் ஒரு பொருளை யறிதற்கும் 
சிவம் அவ்வுயிரின்பால் மாத்திரமன்றி , அவ்வுயிராலறியப் 
படுபொருளிலும் கலத்தல்வேண்டும் . உயிரின்பால் சிவம் 
கலத்தலினால் உயிர் அறியுமென்றோம் . அச்சிவம் உயிரால் 
அறியப்படுபொருளிலும் கலத்தலினால் அப்பொருளை உயிர் 
அறியும் . எனவே உயிரின்பால் கலத்தலாகிய சிவ உபகாரம் 
அறிவிக்கும் உபகாரம் எனப்படுவதுபோல , உயிராலறியப்படு 
பொருளின்பாற் கலத்தலாகிய சிவ உபகாரம் அறியும் உபகா 
ரம் எனப்படும் . ஆனால் சிவம் , அசத்துப் பொருளை அறி 
யாதென்றோமேயெனின் , கூறுதும் . அதன் கருத்து , சிவத் 
துக்கு அசத்துப்பொருள்களில் யாதோர் அறிவும் நிகழ்வ 
தில்லை யென்பதன்று : அவற்றில் அனுபவ அறிவில்லை யென் 
பதே . என்றால் , சிவம் உயிர்க்குப் பொருள்களை அறிவித்த 
லோடு தானும் அறியுமென்பதாய் முடியும். இவ்விருவகை 
யுபகாரங்களையும் சிவம் உயிர்க்குச் செய்யும் என்பதை யுணர் 
தலே சிவத்தினருள் விளக்கமரம் . இக்கருத்தையே இச் 
சூத்திரம் காணுங் கண்ணுக்குக் காட்டும் உளம் போற் , காண 
உள்ளத்தைக் கண்டு காட்டலின் என்றுணர்த்தும் . ஈண்டு 
உளம் என்றது உயிரை . சிவம் தோன்றா எழுவாய் . இவ் 
வாக்கியம் ‘காணுங் கண்ணுக்குக் கண்டு காட்டும் உளம் 
போல் , உள்ளத்தைச் சிவம் கண்டு காட்டலின் என்றியை 
யும் . இதன் கருத்து , காணுகிற கண்ணுக்கு உயிர் காட்டித் 


|| சூ . II பா . 8. T | சூ . VII பா. 1 . 

115 


சூத்திரம் XI 


சிவஞான போத 


பாடம் 


தானும் கானுவதுபோல , சிவம் உயிர்க்கு அறிவித்துத் 
தானும் அறியும் என்பது . 


இரண்டாம் பாடம் 
பாசம் நீங்கிய உயிர் சிவத்தினிருவித உபகாரங்களையும் அறிந்து 

மறவாது அன்பு மீதூர்தல் வேண்டும் . 


அவைகளை 


சிவம் உயிர்கட்கு அறிவித்தும் அறிந்தும் உபசரித்து 
வருமென்றோம் . இவ்வுபகாரங்களை எல்லாவுயிர்கட்கும் 
செய்துவரும் . பாசம் நீங்காத உயிர்க்கும் அது நீங்கிய உயிர்க 
குஞ் செய்துவரும் . பாசம் நீங்காத உயிர்க்கு அப்பாசப் 
பொருள்களை யறிவித்தும் , அறிந்தும் உபகரிக்கும் . பாசம் 
நீங்கிய உயிர்க்கோ , அப்பாசப்பொருள்கள் விஷயமாகா. 
இவ்வுயிர்களும் அறியா . 

. இவ்வுயிர்களின் 
பொருட்டுச் சிவமும் அறியாது . இவ்வுயிர்கள் தம்மையும் 
அறியாவென்றோம் . என்றால் இவைகளின் பொருட்டுச் 
சிவமும் இவற்றினை யறியாதென்பது பெறப்படும் . இனி இவ் 
வுயிர்களாலறிய நிற்பது தான் எது ? சிவம் ஒன்றே, இச் 
சிவம் உயிர்க்குத் தன்னை யறிவிப்பதோடு தானும் தன்னை 
யறியுமென்றால் , தன்னைப் பற்றுதலாகிய ஆன்மாச்சிரய தோ 
ஷம் வருமன்றோ? எனின் , அன்று . தன்னையே தானறிதல் 
எக்காலத்தும் தோஷமாவதன்று . அசாத்தியமானவிடத்தே , 
தோஷமாய் முடியும் . அத்தோஷம் ஆன்பாச்சிரய தோஷம் 
எனப்படும் . இதுவன்றி எதனாலும் எக்காலத்தும் தன்னை அறி 
யமுடியாதென்பதன்று . நம்முடைய கண்ணின் விம்பத்தைக் 
கண்ணாடியினுதவியின்றி நம்மாற் சிறிதுங் காணமுடியாது , 


சூ . XI. பா , 1. t சூ . X. பா .1 . 1 சூ . XI பா . 1 . 


118 


சூத்திரம் XI 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


என்றாலும் , அக்கண்ணாடியினுதவி கிடைத்த போது , நம்மு 
டைய கண் விம்பத்தையே நம்முடைய கண் காணுகின்றது . 
அப்படிக் காணுவது நம்முடைய உடம்பிலுள்ள கண் விம் 
பமே . வேறோர் விம்பமன்று . வெறுந் தோற்றமுமன்று . 
கண்ணாடியில்லாதபோது நம்முடைய கண் விம்பம் நம்மு 
டைய கண்ணிந்திரியத்திற்கு எதிர்ப்படுவதில்லையாதலால் ; 
அவ்விம்பத்தினொளி நம்முடைய கண்ணிந்திரியத்திற் கூடு 
மாறில்லை . அவ்வொளி , நம்முடைய கண்ணிந்திரியத்திற் 
கூடும் பொருட்டே 

கண்ணாடியினுதவி வேண்டப்படுகின் 
றது . இவ்வுதவி கிடைத்ததும் நம்முடைய கண் விம்பத் 
தின் ஒளியானது , அக்கண்ணாடியிற்பட்டுத் திரும்பி நமது 
கண்ணிந்திரியத்தில் வந்து கூடுகின்றது . எனவே , ஓர் கண் 
தன்னையும் காணுதல் கூடுமென்பதாய் முடியும் . அப்படியே 
சிவமும் தன்னையறிதல் கூடும் . அப்படியறிவதில் ஆன் 
மாச்சிரய தோஷமில்லை . ஆகவே , உயிர் பாசப்பொருள்களை 
யறிதற்கண் சிவம அறிவித்தல் அறிதலாகிய இருவித உப 
காரங்களைச் செய்தல் போல , அச்சிலம் தன்னை யறிதற்கண் 
ணும் உயிர்க்கு அவ்விருவித உபகாரங்களைச் செய்யும் . இவ் 
விருவித உபகாரங்களையும் சிவம் 

எல்லா உயிர்கட்கும் 
செய்து வருதலைப் பரசநீக்கம் பெற்று சிவத்தினருள் விளங் 
கிய உயிர்கள் யாவும் உணருமென்றோம் . ஆனால் இவ்வுப் 
காரங்களை ஒரோபொழுது அறிந்தால்பட்டும் போதாது , 
இவற்றை மறக்கும் உயிர்கட்கு இவற்றின் காரணமாகிய 
அருள் விளக்கமும் இன்றாய் முடியும் . ஆதலால் இவ்வுப 
காரங்களைப் பாசம் நீங்கிய உயிர்கள் அறிந்து மறவாதிருத் 
தல் வேண்டும் . இதுவன்றி இவ்வுபகாரங்களை யறிந்த உயிர் 
கள் அவ்வறிதலின் பலனாக அவற்றினைச் செய்த சிவத்தின் 


சூ . XI பா . 1 

117 


சூத்திரம் XI 


சிவஞான போத 


பாடம் 3 


பால் இச்சை மீதூர்தலும் வேண்டும் . யாரானும் ஒருவனால் 
நமக்குச் செய்யப்படும் உபகாரத்தை நாம் உண்மையிலறி 
வோமானால் , நமக்கு அவன்பால் இச்சையுண்டாவது நிச்சயம் . 
அப்படியே , சிவத்தின் இருவித உபகாரங்களையும் உண்மை 
யிலறியும் உயிர்கட்கு , அச்சிவத்தின் மீது இச்சை மென் 
மேலும் பெருகுவதும் வேண்டும் . பாசம் நீங்கிய உயிர் , இவ் 
வாறு சிவத்தினிருவித உபகாரங்களை யறிந்து , மறவாது 
அதன்பாலிச்சைபெருகி , மீதூரநிற்கும் நிலையே ‘ சிவநிஷ்டை 
எனப்படும் . இந்நிஷ்டையில் நிற்பார்க்கு உடம்பிருப்பதால் , 
இவர் ஜீவன் முத்தர் எனப்படுவர் . இந்நிலையில் பாசம் 
நீங்கிய உயிர்கள் நிற்கவேண்டுமென்னுங் கருத்தையே , 
இச்சூத்திரம் , அயரா அன்பிற் செல்லும் என உணர்த்தும் . 
ஈண்டு அயராமை யாவது மறவாதிருத்தல் . அன்பிற் செல் 
லுதலாவது , இச்சை மீதூர்தல் , அதாவது பத்திசெய்தல் . 


மூன்றாம் பாடம் 
சிவநிஷ்டையில் உறைத்து நிற்பவரே சிவத்தின் சீபாதமடைவர் . 


பாசம் நீங்கிய உயிர்கள் சிவத்தின் இருவித உபகாரங் 
களை யறிந்து , மறவாது , அதன்பால் இச்சை மீதூர நிற்றலே 
சிவநிஷ்டை என்றோம் . * இனி இச்சிவநிஷ்டையின் பலன் 
தான் யாது ? என்பதை யாராய்வாம் . எல்லா உயிர்கள்பா 
லும் அன்னியமின்றிக் கலந்து நிற்கும் சிவம் இந்திஷ்டை 
யில் உறைத்து நிற்கும் உயிர்கள் பாலும் அவ்வாறு கலந்து 
நிற்கும் . ஆனால் மற்ற உயிர்களுக்கு அச்சிவத்தின்பால் 
இச்சை இன்றாதலால் அவ்வுயிர்கள் சிவத்தை அனுபவித்த 


. 


சூ. XI பா. 2 . 

118 


சூத்திரம் XI 


உபந்நியாச பாடம் 


பாடம் 3 


இதுவே 


லில்லை . ஒருவன் நாவில் சர்க்கரை யிருப்பினும் , அவனுக்கு 
அந்நாவிலுள்ள நோய் முதலிய காரணத்தால் அதன்பால் 
இச்சையின்றேல் , அவன் அதன் ரசத்தை அனுபவியான் . 
அதுபோல , சிவம் ஓர் உயிர்பால் கலந்திருப்பினும் , அவ் 
வுயிர்க்கு அச்சிவத்தின்பால் இச்சை மீதுராதவரை சிவானு 
பவம் எய்தாது . 

சிவானுபவத்திற்குச் சிவத்தின்பாலுள்ள 
இச்சையின் பெருக்கமே காரணமாம் . இவ்விச்சைப் பெருக் 
கத்திலழுந்தி நிற்பவரே சிவானுபவத்தைப் பெறுவர் . 
சிவானுபவமே சிவவிளக்கமாம் . இதுவன்றிச் சிவத்தை 
வசன மாத்திரையால் அறிதல் சிவவிளக்கமன்று . 
சிவப்பேறு என்று சொல்லப்படும் . சிவம் யாண்டும் வியா 
பித்து நிற்கும் பொருளாதலால் அதனைத் தன் அனுபவத் 
தில் விளங்கப்பெறுதலே அதனைப் பெறுதலாம் . இச்சிவ 
விளக்கமே சிவத்தின் சீபாதமடைதலுமாகும் . ஈண்டுச் சீபா 
தமென்றது சிவத்தாலெய்தும் பாமசுகம் . இச்சிவப்பேறு 
டையார் அதனால் வரும் சுகப்பேறுமுடையார் . ஆதலால் , 
இப்பேறு சீபாதப்பேறு எனப்படும் , இப்பேறு உடம்புள்ள 
போதே அடையப்பெறுதலால் , சீவன் முத்தி என்று சொல் 
லப்படும் . இக்கருத்துக்களையே , இச்சூத்திரம் அரன் கழல் 
செலுமே என்றுணர்த்தும் . ஈண்டு உணர்த்தப்படும் அரன் 
கழல் செலுமே என்பதற்கும் , எட்டாஞ் சூத்திரத்து 
உணர்த்திய அரன் கழல் செலுமே என்பதற்கும் பேத 
முண்டு . அச்சூத்திரத்து அரன் கழல் செலுமே என்ப 
தற்கு , அன்னிய மின்மையின் என்பது ஏதுவாய் நின்றது . 
அதாவது சிவம் குருவுமாய் உணர்த்தக் கருவிகளைவிட்டு நீங் 
கிய உயிரால் நாட நிற்பது , அதனோடு அன்னியமின்றி நிற் 
கும் அரன் கழல் என்பது கருத்து . இச்சூத்திரத்து 


119 


சூத்திரம் XI 


சிவஞான போத 


பாடம் 3 


அரன் கழல் செலுமே என்பதற்கு ஏதுவாய் நிற்பது அயரா 
அன்பின் என்பது . அதாவது சிவத்தின் உபகாரங்களை 
அறிந்து மறவாது அதன்மீது காதல் பெருக நிற்குமுயிர் 
அச்சிவத்தினை அடைந்து அனுபவிக்குமென்பது கருத்து . 
அதாவது எட்டாஞ் சூத்திரத்து கூறப்படும் அரன் கழல் 
சிவ ரூபத்தினையும் , ஈண்டுக் கூறப்படும் அரன் கழல் சிவபோ 
கத்தினையும் உணர்த்தும் . 


பதினொராம் சூத்திரம் முற்றிற்று 


120 


பன்னிரண்டாம் சூத்திரம் 


செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா 
அம்மலம் கழீஇ , அன்பரொடு மரீஇ , 
மாலற நேய மலிந்தவர் வேடமும் 
ஆலயந் தானும் அரனெனத் தொழுமே . 


முதற்பாடம் 
சிவப்பேற்றினை யடைந்த ஜீவன்முத்தன் மும்மலங்களையும் 

அறக்கவளவன் . 


1 AIRN 


சிவத்தோடு ஏகமாய் நின்று சிவபணி இயற்றுமுயிர்கள் 
மும்மலங்களினின்றும் நீங்குவரென்றோம் * . என்றாலும் 
அவர்கட்கு உடம்பிருப்பதால் , பரமுத்தரெனப்படாது 
ஜீவன்முத்தரெனப்படுவரென்றும் சொன்னோம் . இவர்க்கு 
உடம்பிருப்பதால் வரும் கேடென்னை ? அக்கேட்டை நீக்குமா 
றெங்ஙனம் ? என்பதையும் ஆராய்வது அவசியம் . ஒர் கலத் 
தில் காயம் வைக்கப்பட்டிருப்பின் , அது நீக்கப்பட்டபின் 
னும் அக்கலத்தில் ஒரோவேளை அக்காய வாசனை கந்திப் 
பதை நாம் அறிவோம் . அதுபோலவே உடம்புள்ளளவும் 
பிராரத்தவினை அவ்வுடம்பினை ஒட்டி நிற்பதால் அவ்வுடம் 
பினையுடைய சீவன்முத்தன் அவ்வினையினின்றும் நீங்கினானா 
யினும் , அவனையும் ஒரோவேளை அவ்வினை வாதனை வயத் 
தால் தாக்கலாயென்பது பெறப்படும் . இதுவுமன்றி முன் வினை 
* அனுபவத்தின்கண் தற்போதமும் கூடுமேல் விருப்பு வெறுப் 


* 


XI 


பா . 8 . 


சூ . X பா . 4 . 

121 


சூத்திரம் XII 


சிவஞான போத 


பாடம் 1 


புக்களுண்டாகி ஆகாமிய வினையும் தாக்குவதாகும் . அக்கா 
லத்தில் நிலமுதலாம் பொருள்கள் அச்சீவன்முத்தனுக்குக் 
காட்சியாகி மாயையால் தாக்குறுதலும் , அக்காட்சியால் சுட்ட 
றிவு மேற்பட்டு வியாபக அறிவு கீழ்ப்பட்டு ஆணவமலத்தால் 
தாக்குறுதலும் கூடுமென்பதும் பெறப்படும் . பெறப்படவே , 
இச்சீவன்முத்தன் சிவபோகவாழ்வை ஒரோவழி இழக்க 
நேருமாதலால் , இம்மூன்று மலங்களில் எதுவும் தன்னை 
ஒரு காலத்தும் தாக்குறாதவாறு , அவற்றை அறக்களைவ 
தற்கான உபாயத்தை இச்சீவன்முத்தன் தேடிக்கொள்ளல் 
வேண்டும் . அவ்வுபாயம் யாது ? என்பதை யாராய்வாம் . 

நாம் முன் கூறியபடி இச்சீவன்முத்தனை இம்மலங்கள் 
தாக்குவதற்குக் காரணமாய் நிற்பது இவனது தற்போதமே . 
இத்தற்போதமே இவன்பால் விருப்பு வெறுப்புக்களையும் 
அதுபற்றி பிராரத்த ஆகாமிய வினைகளையும் அதுபற்றி 
மாயை ஆணவங்களையும் ஒரோவழி தாக்கும்படி செய்யும் . 
இதனையே சீவன்முத்தன் தனக்கு மேற்கூறியபடி கிடைத் 
துள்ள சிவஞானத்தினால் சளைவன் . அதாவது காயமிருந்த 
கலத்தைச் சுத்தநீரால் கழுவக் கழுவ , அக்காயவாதனை 
ஒருகாலத்தும் கிளம்பாது அடங்குதல் போல இச்சீவன்முத் 
தனும் தன்மாட்டுண்டாந் தற்போதத்தைச் சிவஞானம் என் 
னும் நீரால் சுத்திகரிக்கச் சுத்திகரிக்க, அத்தற்போதம் 
ஒரு காலத்தும் கிளம்பாதபடி அடங்கும் . சிவஞானத்தால் 
சுத்திகரித்தலாவது அதன்கண் உறைத்து நிற்றலேயாகும் . 
இவ்வாறு சீவன்முத்தன் மும்மலங்களையும் களைவன் என் 
னும் கருத்தையே ‘ செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம் 
மலம் கழீஇ என்று இச்சூத்திரம் உணர்த்தும் . ஈண்டு 
நோன்றாள் என்றதற்கு நோற்கும் அல்லது பொறுக்குந்தாள் 


122 


சூத்திரம் XII 


உபந்நியாச பாடம் 


பாடம் 2 


அதாவது சகல சராசரங்களையும் தாங்கும் திருவடி 

யென் 
பது பொருள் . அம்மலம் என்பதற்கு அவ்வியல்பினையுடைய 
மலம் அதாவது செம்மலர் நோன்றாளைச் சேரவொட்டாத 
வியல்பினையுடைய மலம் என்பது பொருள் . 


இரண்டாம் பாடம் 


ஜீவன்முத்தன் சிவபத்தர்களோடு இணங்கி நிற்பன் . 


ஜீவன்முத்தன் தன்னை மும்மலங்களும் ஒரோவழி தாக் 
காதபடி அவற்றை அறக்களைவன் என்றோம் . ஆனால் , 
இம்மலங்கள் ஒரோவழி தாக்குகல் அதற்குரிய இலக்கு 
வாய்த்துழி ஏதுவாதல் மாத்திரையாம் . இதுவன்றி இலக்கு 
இல்லாதவழியும் தாக்கா . சிவபத்தரல்லாத அஞ்ஞானிக 
ளின் கூட்டம் இவ்வா றன்று . இலக்குவாயாத வழியும் அவ் 
வஞ்ஞானிகள் இலக்குவாய்க்குமாறு செய்து கொண்டு பல 
உபாயங்களாலும் தம்முடைய விபரீத உணர்வைச் சீவன்முத் 
தர்பால் செலுத்தி அவரை மலங்களானாய பிறவிக்குழியில் 
வீழ்த்தித் துயருறுத்துவர் . ஆதலால் ஜீவன்முத்தன் இவ 

இணக்கம் மும்மலங்களினும் மிகக்கொடியதென்று 
ணர்ந்து அதனினின்றும் அஞ்சி ஒதுங்குவன் . ஆனால் , பர 
முத்தனையும் இவரது இணக்கம் பாதிக்குமோவெனின் , 
அன்று . இவனுக்குச் சரீரமின்றாதலால் அஞ்ஞானிகளின் 
கூட்டுறவு இவனை ஒரு சிறிதும் பாதியாது . ஆகவே சீவன் 
முத்தரே இவ்வஞ்ஞானிகளின் கூட்டத்தினின்றும் ஒதுங்கு 
வர் . ஆனால் இவரது இணக்கத்தினின்று ஒதுங்கினால் மாத் 

சூ . XII . பா . 1 . 

123 


சூத்திரம் XI 


சிவஞான போத 


பாடம் 3 


திரம் போதாது . அக்கூட்டத்தில் தொன்று தொட்டு வந்த 
பயிற்சியும் இச்சீவன் முத்தனைவிட்டொழிய வேண்டும் . இன் 
றேல் இச்சீவன்முத்தன் இவரது கூட்டத்தினின்று எத் 
துணை ஒதுங்கினும் , அவராக வலிந்து கூடின், பண்டைப் 
பயிற்சி வயத்தால் அவரது கூட்டத்திலிணங்க நேரும் . அக் 
காலத்தும் அவரது கூட்டத்தைத் தவிர்த்தற்கான உபாயத் 
தைச் செய்வன் . இவ்வுபாயம் சிவபத்தர்களாகிய மெஞ்ஞா 
னிகளின் இணக்கமே . தீயாரிணக்கத்தைத் தவிர்த்தற்கு 
நல்லாரிணக்கம் உபாயமாவது போல அஞ்ஞானிகளின் இணக் 
கத்தைத் தவிர்த்தற்கு மெய்ஞ்ஞானிகளாகிய சிவபத்தரிணக் 
கம் உபாயமாம் . கழி காமத்தன் ஒருவனுக்கு அத்தொடர் 
புடையாரிணக்கம் காமப்பயிரை வளர்த்து அத்தொடர்பற் 
றார் இணக்கத்தைப் பாறச் செய்வது போல் , சிவத்தின்பால் 
இச்சைமீதூர்ந்த சீவன்முத்தனுக்கு அச்சிவத்தின்பால் 
தொடர்புடைய சிவபத்தா திணக்கம் சிவானுபவமாகிய பயிரை 
வளர்த்து அஞ்ஞானிகளின் இணக்கத்தைப் பாறச் செய்யும் . 
இதுபற்றியே ஜீவன்முத்தன் சிவபத்தரோடு எஞ்ஞான்றும் 
இணங்கி அவர்பால் மிகுந்த அன்புடையனாய் ஒழுகுவன் . 
இக்கருத்தையே இச்சூத்திரம் அன்பரொடு மரீஇ என்று 
ணர்த்தும் . ஈண்டு மரீஇ என்பதற்கு இணங்கி என்பது 
பொருள் . 


மூன்றாம் பாடம் 
ஜீவன்முத்தன் பத்தாதுவேடத்தைச் சிவமெனக்கண்டு வழிபடுவன் . 


ஜீவன்முத்தன் பத்தர்களோடிணங்கி பத்தரல்லாத 
அஞ்ஞானிகளிணக்கத்தையும் அதுபற்றிவரும் மும்மல வாத 

124 


சூத்தாம் XII 


உபந்நியாச பாடம் 


பாடம் 4 


னையையும் ஒழிப்பனென்றோம் . * பத்தரிணக்கம் ஜீவன் 
முத்தனுக்கு எல்லா இடங்களினும் எல்லாக் காலங்களினும் 
கிடைக்கற்பாலதன்று . ஆதலால் ஜீவன்முத்தன் வேறோர் 
உடாயத்தாலும் பலவா தலை யை ஒழிப்பன் . அவ்வுபாயம் 
யாது ? என்பதையுமாபாய்வாம் . பத்தர்கள் தமது திருமே 
னிகளில் சிவத்தின் அருட்குணங்களைச் சிந்தனையுறுத்தும் 
சிவசின்னங்களாகிய விபூதி ருத்திராக்ஷ முதலிய சிவ 
வேடங்களைத் தரித்துக்கொள்ள வர் . இவ்வேடங்கள் அவற் 
றைத் தரித்துக்கொள்ளுவார்க்கும் பிறர்க்கும் சிவசிந்தனை 
யைப் பயப்பித்துச் சிவஞானப்பயிரை வளர்க்குமென்பதை 
நாபனுபவத்திலறிவோம் . இவ்வேடங்கள் யாவர்மாட்டுக் 
காணப்படினும் அத்தன்மைத்தேயாம் . சிவபத்தர்கள்மாட் 
டுக் காணப்படி னும் அல்லாதார்மாட்டுக் காணப்படினும் அத் 
தன்மைத்தேயாம் . இவ்வேடத்தைச் சிவபத்தரல்லாதார் சில 
ரும் , சிவபத்தர் போலக் காணப்படுமாறு தரித்துலவுவதை 
அறிவோம் . ஆனால் இவரதிணக்கம் முன்னர்க் கூறியாங்கு 
தள்ளற்பாலதேயாயினும் , இவரது வேடம் சிவசிந்தனை உறுத் 
துதற்கு உதவுதலால் கொள்ளற்பாலதேயாம் . இவ்வே 

வடங் 
களைச் சிந்திப்பார்க்கும் மெய்வேடங்களைச் சிந்திப்பார்க்குப் 
போலச் சிவம் விளங்கி அவரது மும்மலவாதனை நீங்குவதிற் 

இதனாலேயே சீவன்முத்தன் எவரிடத்தே 
னும் இலாடத் திட்ட திருநீறு சாதனம் முதலிய சிவவேடங் 
களைக் காண்புழி அவரைச் சிவமெனவே வழிபட்டுச் சிவஞா 
னத்தை வளர்ப்பன் . இக்கருத்தையே இச்சூத்திரம் மால்ற 
நேயம் மலிந்தவர் வேடமும் ..... அரனெனத் தொழுமே 
என்றுணர்த்தும். மயக்கமற்று சிவபத்தி மலிந்தவர்களது 


றடையில்லை . 


சூ . XII பா. 2 . 

125 


சூத்திரம் XII 


சிவஞான போத 


பாடம் 4 


வேடத்தைத் தாங்கிய ஜீவர்களை ஜீவன்முத்தன் சிவமெனவே 
பாவித்து வழிபடுவனென்பது இவ்வாக்கியத்தின் கருத்து . 
இவ்வழிபாடு சிவாகமங்களில் கூறப்படும் மூவகை வழிபாடு 
களில் குருசங்கம வழிபாடுகளாம் . இது ஜீவன் முத்தர்க 
ளுக்கு மாத்திரம் பயன் தருமென்பது அன்று . ஜீவன் முத் 
தற்கும் பயன் தரும் இவ்வழிபாடு ஏனை யேராக்கும் பயன் 

மென்பது சொல்லாமலே விளங்கும் . ஆனால் இவ்வழி 
பாட்டின் ஒரு சிறிதே , ஜீவன் முத்தனுக்குப் பெரிதும் 
பயனைத் தரும் . ஏனையோர்க்கு அது போலன்று . அவர் இவ் 
வழிபாட்டில் நெடுங்காலம் பயின்று வரவே , படிக்கிரமமாய்ச் 
சிறிது சிறிதாய்ப் பாசம் நீங்கப்பெற்று , ஜீவன் முத்தனாகி , 
மலவாதனையும் அற நீங்கி சிவனது சீபாதத்தை அணைவ 
னென்பது கருத்து . 


நான்காம் பாடம் . 


ஜீவன்முத்தன் சிவலிங்கங்களையும் சிவமென வழிபடுவன் , 


ஜீவன்முத்தன் சிவவேடங்களைச் சிவமென வழிபட்டு 
மலவாதனையை ஒழிப்பனென்றோம் சிவபத்தரிணக்கம் 
எக்காலத்தும் கிடையாதாதலால் அவரது வேடங்களை வழி 
பட்டு மலவாதனை நீங்கப் பெறுவரென்றும் சொன்னோம் +. 
என்றால் , சிவபத்தர் ஒரோ காலத்து கிடையாது போவது 
போல் சிவவேடமுடையாரும் கிடையாது போகலாம் . ஆத 
லால் ஜீவன் முத்தன் மற்றுமோர் உபாயத்தாலும் மலவாத 
னையை ஒழிப்பன் . அவ்வுபாயம் யாது ? என்பதையும் ஆராய் 
இச்சீவன்முத்தன்பால் சிவஞானத்தை 

சிவஞானத்தை வளர்த்து 
, 1 , சூ . 

126 


வாம் . 


XII 


பா . 3 . 


சூத்திரம் XII 


உபந்நியாச பாடம் 


பாடம் 4 


என் 


மலவாதனையை நீக்கி உதவுவது சிவவேடமுடையார் மாட் 
டுள்ள வேடமன்றி அவ்வேடமுடைய ஜீவனேயன்று . 
றால் , அவ்வேடம் சித்துப்பொருள்களின் பால் காணப்பட் 
டால் மாத்திரம் , அவ்வாறுதவுமென்பதன்று . 

ஜடப்பொ 
ருள்களின்பால் காணப்படினும் அவ்வாறு தவுவதிற் றடை 
யில்லை . இச்சிவவேடங்களையுடைய ஜடப்பொருள்களே சிவ 
லிங்கங்களெனப்படும் . இச்சிவவேடங்களை ஒவ்வொருவரும் 
தத்தம் மனம்போனவாறு எண்ணாதபடி அவ்வேடங்கள் 
யாவை ? அவற்றால் உணர்த்தப்படும் சிவகுணங்கள் யாவை ? 
என்பதைச் சிவாகமங்கள் செவ்வனே விளக்கியுள்ளன. 
அவற்றில் சொல்லியபடி ஜீவன்முத்தன் தாவரசங்கமங்களில் , 
சிவவடிவங்களாகிய சிவவேடங்களை அமைத்துக்கொண்டு 
அவற்றைச் சிவமெனவே பாவித்து வழிபட்டு பலவாதனை 
யினின்றும் நீங்குவன் . இக்கருத்தையே இச்சூத்திரம் ஆல 
யந் தானும் அரனெனத் தொழுமே என்றுணர்த்தும் . 
ஈண்டு ஆலயமென்றது ஏற்புழிக்கோடலால் , சிவாலயத்தை 
யுணர்த்தி ஆகுபெயராய் நின்று சிவாலயங்களில் அமைக்கப் 
பட்ட சிவமூர்த்தங்களை யுணர்த்தும் . இவ்வழிபாடு இலிங்க 
வழிபாடு அல்லது சிவலிங்க வழிபாடு எனப்படும் . குருசங் 
கம வழிபாடுகளைப்போலவே இவ்வழிபாடும் , ஜீவன் முத் 
தர்க்கு மாத்திரமன்றி ஏனை எத்திறத்தோர்க்கும் பயன் 
தருவதாகும் . இவ்வழிபாட்டில் நாம் ஒரு சிறிதும் சலிப் 
பின்றிநின்று எவ்வகைப் பாசங்களினின்றும் நீங்கி சிவ 
போக வாழ்வு பெற்று இன்புறுவோம் . 


திருச்சிற்றம்பலம் 
பன்னிரண்டாம் சூத்திரம் முற்றிற்று 

127 


முடிவுரை 


இச்சிவஞான 


இதுகாறும் சிவஞானபோதப் பன்னிரு சூத்திரங்களை 
யும் பற்பல பாடங்களாகப் பிரித்தும் , அவற்றையொரு சிறிது 
விரித்தும் ஆராய்ச்சி செய்தோம் . இனிப் பன்னிரு சூத்தி 
ரங்களாலும் பெறப்படும் முக்கிய கருத்துக்களை மாத்திரம் 
எடுத்து ஒருவாறு சுருக்கியும் ஆராய்வாம் . 
போதம் நம்மாற் பிரத்தியட்சத்திலறியக் கிடக்கும் இவ்வுல 
கப்பொருள்களை யுணர்த்த வெழுந்ததன்று . நம்மால் பிரத்தி 
யக்ஷத்திலறிய வராதனவும் , பிரத்தியக்ஷத்திலறிய வரும் 
உலகப் பொருள்களினின்று ஊகித்தறியப்படுவனவுமான 
பொருள்களை யுணர்த்த வெழுந்தது . அவை கடவுள் , உயிர் , 
மலம் என்பன . பதி , பசு , பாசம் என்றுஞ் சொல்லப்படும் . 
இம்மூவகைப் பொருள் கட்கும் தனித்தனி இருவகையியல் 
புகள் உள . அவ்வியல்புகள் பொது சிறப்பு எனப்படும் . 
தடத்தம் , சொரூபமென்றுஞ் சொல்லப்படும் . 

இவைகள் 
முறையே , அயலிடத்து விளங்குவது , தன்பால் விளங்குவது 
எனப்பொருள்படும் . எனில் , மேற்கூறிய முப்பொருள்கட்கும் 
இவ்விருவகையியல்புகள் எவ்வாறு கூடுமென்பதை யாராந்து , 
இச்சிவஞான போதத்தில் அவைகட்குண்டெனக் கூறப் 
பட்ட இயல்புகள் யாவை யென்பதையும் ஆராய்வாம் . 


கடவுளியல்புகள் யாவும் உயிர்கட்கு உபகாரமாவன் 
வன்றித் தனக்குபகாரமாவனவல்ல . இவ்வுபகாரம் பெத்த 
உயிர்கட்கும் வேண்டப்படும் . முத்த உயிர்கட்கும் வேண் 
டப்படும் .. ஆனால் , இவ்விருதிறத்துபகாரங்களும் வேறு 
வேறே. பெத்த உயிர்கட்கு வேண்டப்படும் உபகாரம் 

129 


முடிவுரை 


முத்த உயிர்கட்கு வேண்டப்படுவதில்லை . செய்யப்படுவது 
மில்லை . இவ்வுபகாரங்கள் வேறாதல்போல , இவற்றிற்கு ஏது 
வாய் விளங்கும் கடவுளியல்புகளும் வேறு வேறாம் . பெத்த 
உயிர்கட்கு உபகாரமாய் விளங்கும் கடவுள் இயல்பு , கடவு 
ளின் பொது வியல்பு . முத்த உயிர்கட்கு உபகாரமாய் விளங் 
கும் இயல்பு , சிறப்பியல்பு . பெத்த உயிர்கள் என்றும் பெத்த 
மாயிரா , எல்லாப் பெத்த உயிர்களும் யாதானும் ஓர் காலத்து 
முத்த உயிர்களாய் மாறுவனவே . என்றால் , பெத்த உயிர்கட் 
குக் கடவுளாற்செய்யப்படும் உபகாரங்களும் , அவற்றிற்கு ஏது 
வாய் விளங்கும் கடவுளியல்புகளும் அத்தன்மையனவே . இவ் 
வுயிர்கட்குக் கடவுள் விளங்காதாதலால் , இவ்வுயிர்கட்குபகார 
மாய் விளங்கும் கடவுளியல்புகளும் அக்கடவுள் பால் விளங்கா . 
பிறபொருள்களாகிய பசு பாசப்பொருள்களின்பாலே விளங் 
குவன . இதனாலேயே இவ்வியல்புகள் தடத்தவியல்புகள் எனப் 
படும் . இவையன்றி , முத்த உயிர்கட்குக் கடவுள் விளங்குமாத 
லால் அவ்வுயிர்கட்குபகாரமாய் விளங்கும் கடவுளியல்புகளும் 
அக்கடவுள்பாலே விளங்கும் . இதுபற்றியே இவ்வியல்புகள் 
சொரூப வியல்புகள் எனப்படும் . இம்முத்த உயிர்கள் என் 
-றும் முத்த உயிர்களாயிருப்பதன்றி பெத்த உயிர்களராய் மாறா 
வாதலால் இச்சொரூபவியல்புகளும் என்றும் மாறா . 

இதனா 
லேயே , இவ்வியல்பு உண்மையியல்பென்றுஞ் சொல்லப்படும் . 
உயிர் மலங்களின் பொது சிறப்பியல்புகளும் இவ்வாறே . 
உயிர்களின் பெத்த நிலையில் அவற்றிற்குபகாரமாய் அவற் 
றோடு கூட்டப்பட்ட கருவி கரணாதிகளில் விளங்குமியல்பு , 
அவைகளின் பொதுவியல்பு . அக்கருவி கரணாதிகளைவிட்டு 
நீங்கிய முத்திநிலையில் , அவ்வுயிர்களின்பாலே விளங்குமி 
யல்பு அவைகளின் சிறப்பியல்பு . அப்படியே மலங்கள் 
பெத்த உயிர்களைத் தாக்கியபோது அவ்வுயிர்களின்பால் 

130 


முடிவுரை 


விளங்குமியல்பு அவைகளின் பொதுவியல்பு . அம்மலங்கள் 
முத்த உயிர்களைத் தாக்கும் வலியிழந்து நின்றபோது , 
அவைகளின்பாலே விளங்குமியல்பு அவைகளின் சிறப்பி 
யல்பு . இத்தகைய பொது சிறப்பியல்களையே இச்சிவஞான 
போதச் சூத்திரங்கள் விளக்கும் . 


இவ்வியல்புகளில் , மேற்கூறிய முப்பொருள்களின் 
பொது வியல்புகளை முன்னாறு சூத்திரங்களும் , அவற்றின் 
சிறப்பியல்புகளைப் பின்னாறு சூத்திரங்களும் பெரும்பாலும் 
விளக்கும் . இவ்வாறு விளக்குவதான உண்மையை இச்சிவ 
ஞானபோதத்து 1 - ம் சூத்திரத்திறுதிக்கண் கடவுள் ஆதி 
என்னும் பொதுப்பெயராலும், ஆறாஞ் சூத்திரத்து 
திக்கண் அக்கடவுள் சிவம் என்னும் சிறப்புப் பெயராலும் 
வழங்கப்படுவதால் அறியலாம் . இனிப் பொதுவியல் ஆறு 
சூத்திரங்களும் , முப்பொருள்களின் பொது வியல்புகளை 
ஒரே விதமாய் விளக்கவில்லை . முன் மூன்று சூத்திரங்கள் , 
அம்மூன்று பொருள்களும் உளவென்று விளக்கு முகத்தால் 
அவற்றின் பொதுவியல்புகளை விளக்கும் . பின் மூன்று சூத் 
திரங்கள் , அவ்வியல்புகளைத் தனித்தெடுத்து விளக்கும் , 
ஆனால் , சிறப்பியலிலுள்ள சூத்திரங்கள் , முப்பொருள்களின் 
சிறப்பியல்புகளைத் தனித்தெடுத்து விளக்கா . முப்பொருள் 
களின் பொதுவியல்புகள் தனித்தறியப்படுமாபோல , அவற் 
றின் சிறப்பியல்புகள் , முத்தர்களாலன்றி நம்மால் தனித்த 
றியப்படா . ஆதலால் , நமக்குணர்த்தவெழுந்த சிவஞான 
போத நூல் அச்சிறப்பியல்புகளைப் பிறிதொன்றை யுணர்த்து 
முகத்தாலுணர்த்தும் . அதாவது சிறப்பியலின் முன்மூன்று 
சூத்திரங்கள் முத்தராதற்கு நாஞ் செய்யவேண்டிய சாகனங் 
களை யுணர்த்து முகத்தாலும் , அவ்வியலின் பின் மூன்று 

131 


முடிவுரை 


சூத்திரங்கள் , முத்தரானார் அனுபவிக்கும் பயன்களை யுணர் 
த்து முகத்தாலு முணர்த்தும் . இக்காரணத்தால் , சிவஞான 
போதப் பன்னிரு சூத்திரங்களும் , பிரமாணவியல் , இலக்கண 
வியல் , சாதனவியல் , பயனியல் என நான்கு பிரிவிலும் அடங் 
கும் . இயல்பு என்றாலும் இலக்கணம் என்றாலும் ஒன்தேறே . 
இரண்டாவது இயல் , முப்பொருள்களின் இயல்புகளைத் தனித் 
தெடுத்து விளக்குவதால் , அஃதொன்றே , இலக்கணவிய 
லெனப்படும் . இந்நான்கியல்களுள் முதலாவதான பிரமாண 
வியலைச் சுருக்கி யாராய்வாம் . 


பிரமாணவியல் , கடவுள் , உயிர், மலம் எனப்படும் முப் 
பொருள்களுமுளவென்பதை யுணர்த்தும் ஏதுக்களை வெளிப் 
படையாயும் குறிப்பாயும் விளக்கவெழுந்தது . இதன் முதற் 
சூத்திரத்தில் , கடவுள் , மாயை , ஆணவம் இவைகள் உள 
என்பதை யுணர்த்தும் ஏதுக்களும் , இவைகளுள் கடவுளின் 
பொதுவியல் பொன்றும் விளக்கப்பட்டுள்ளன . இதன் 1 - வது 
பாடம் சிவஞானபோதத்தில் , பொருளியல்புகள் எதுக்க 
ளால் விளக்கப்பட்டுள்ளன வென்பதையும் ; 2 முதல் 4 வரைப் 
பாடங்கள் கடவுள் உண்டென்பதை யுணர்த்தும் பிரத்தி 
யட்ச ஏதுக்களையும் ; 5-6 பாடங்கள் அம்மூன்று பிரத்தி 
யட்ச ஏதுக்களினின்று ஊகிக்கப்படும் இரண்டனுமான ஏதுக் 
களையும் ; 7 - வது பாடம் அவ்விருதிறத்தேதுக்களாலும் 
கடவுள் உண்டென்று ஊகிக்கப்படுதலையும் விளக்கியுள்ளன . 
ஆனால் கடவுள் உண்டெனத் தெரிந்தவர்க்கு , யாதானும் ஒரு 
கடவுள் உண்டெனத் தெரிந்தால் மட்டும் போதாது , அக் 
கடவுள் யாவர் என்பது தெரிதல்வேண்டும் . ஆதலால் , 
இச்சூத்திரத்து ஒன்பதர்ம் பாடம் அக்கடவுள் அரனே 
யென்பதையும் ; 8 = வது பரடம் அதனை உணர்த்தும் ஏது 

132 


முடிவுரை 


வினையும் ; 12 - வது பாடம் அவ்வரன் முழுமுதற் கடவுளா 
தலையும் விளக்கியுள்ளன . இனிக் கடவுள் உண்டென்பதற்கு 
ஏது உலகத் தொழிற்பாடேயாதலால் , இவ்வுலகின் முதற் 
காரணம் யாது என்பதும் , அதன் தொழிற்பாடு எதன் 
பொருட்டென்பதும் , இச்சூத்திரத்து அவாவி நிற்கும் . 
அவற்றையும் இதன் 10 , 11 பாடங்கள் விளக்கும் . 10 - ம் 
பாடம் உலகின் முதற்காரணமாகிய மாயை உண்டென்பதைக் 
குறிப்பேதுவாலும் ; 11 - ம் பாடம் , உலகத்தொழிற்பாட்டுக் 
குக் காரணமான ஆணவம் உண்டென்பதைக் குறிப்பேது 
வானும் விளக்கும் . * இடையே கடவுளின் முத்தொழில் 
புரிவதான பொதுவியல்பும் விளக்கப்பட்டுள்ளது . கடவுளும் 
இருவகை மலங்களும் உளவென்பது இச்சூத்திரத்தில் விளக் 
கப்படவே , மூன்றாவது மலமாகிய கன்மமும் உளவென்பதும் , 
அதன் பொதுவியல்பும் , கடவுள் உயிர்களின் பொதுவியல் 
புகளும் இரண்டாஞ் சூத்திரத்தில் விளக்கப்படுள்ளன . 

இதன் 
1 - ம் பாடம் கன்மம் உளதென்பதை யுணர்த்தும் பிரத்தி 
யட்ச ஏதுவினையும் ; 2 ம் பாடம் அவ்வேதுவினின்று ஊகிக் 
கப்படும் அனுமான ஏதுவினையும் ; 3 - ம் பாடம் அவ்விரு 
ஏதுக்களாலும் கன்மம் உளதென்று பெறப்படுதலையும் விளக் 
கியுள்ளன . இம்மூன்று பாடங்களால் உயிர்களின் இறத் 
தல் பிறத்தல் புரிவதாகிய பொதுவியல்பும் , அவ்விறத்தல் 
பிறத்தலை நியதிப்படுத்துவதாகிய கன்மத்தின் பொதுவியல் 
பும் விளக்கப்பட்டுள்ளன . இச்சூத்திரத்து நாலாம் பாடம் 
மேற்கூறிய கன்மத்தளவில் , உயிர்க்கு இறத்தல் பிறத்தல் 
களைச் செய்யும் கடவுளின் பொதுவியல்பையும் ; 5 முதல் 8 
வரைப் பாடங்கள் அவ்விறத்தல் பிறத்தல்களைச் செய்தற் 
பொருட்டு அவ்வுயிர்களோடு இரண்டற நிற்பதாகிய கடவு 
ளின் பொதுவியல்பையும் ; 9- ம் பாடம் அவ்வாறு இரண்டற 

133 


முடிவுரை 


நின்று உபகரிக்கும் பொருட்டுத் தன் சத்தியோடு நீக்கமின்றி 
திற்றலாகிய கடவுளின் பொதுவியல்பையும் விளக்கியுள்ளன . 

இனி மூன்றாம் சூத்திரம் உயிர் உண்டென்பதையும் , 
அதன் வசிப்பிடத்தையும் , அது யாது என்பதையும் உணர்த் 
தியது . இதன் 1 - ம் பாடம் . உயிர் உண்டென்டதை யுணர்த் 
தும் ஏதுவை வெளிப்படையாய் விளக்கியது , 2 - ம் பாடம் 
அவ்வுயிர் வசிப்பது உடலினுள் என்பதை விளக்கியது . 3 
முதல் 7 வரைப் பாடங்கள் அவ்வுயிர் யாது என்பதை விளக் 
கியது . ஆனால் , கடவுள் யாவர் என்பதை முதற் சூத்திரம் 
உடன்பாட்டால் விளக்கியது போல் , இச்சூத்திரம் உயிர் யாது 
என்பதை விளக்கவில்லை . 

கன்மேந்திரியங்களின் வேறு , 
ஞானேந்திரியங்களின் வேறு , சூக்குமவுடம்பின் வேறு , பிரா 
ணவாயுவின் வேறு , கடவுளின் வேறு என எதிர்மறை முகத் 
தால் விளக்கியது . இவையன்றி , உயிர் அந்தக்கரணங்களி 
னும் வேறு என்பது இச்சூத்திரத்து விளக்கப்படவில்லை . 
அடுத்த இலக்கணவியலில் உயிரிலக்கணத்தோடு சேர்த்து 
விளக்கப்பட்டுள்ளது . அவ்விலக்கணவியலை ஆராய்வாம் . 

இலக்கணவியல் மேற்கூறிய முப்பொருள்களின் பொது 
வியல்புகளை விளக்கவெழுந்தது . ஆனால் , கன்மத்தினியல்பு 
2 - ம் சூத்திரத்து 1 முதல் 3 வரைப் பாடங்களில் முற்றும் 
விளக்கப்பட்டிருப்பதால் , இவ்வியலில் விளக்கப்படவில்லை . 
இதன் முதற் சூத்திரமாகிய நான்காஞ் சூத்திரம் , உயிர் உண் 
டென விளக்கவெழுந்த மூன்றாஞ் சூத்திரத்தை யடுத்துநிற்ப 
தால் , அதில் உயிரின் பொதுவியல்புகளே முக்கியமாய் விளக் 
கப்பட்டுள்ளன . அவற்றை விளக்குமுன் உயிர் அந்தக்கர 
ணங்களின் வேறு என்பது இச்சூத்திரத்து 1 - ம் பாடத்தில் 
விளக்கப்பட்டுள்ளது . இச்சூத்திரத்தில் விளக்கப்படும் உயி 

134 


முடிவுரை 


இனி 


ரின் பொது வியல்புகளாவன ; யாதொரு அறிவு நிகழ்ச்சியுமின் 
றிக்கிடந்த உயிர் அந்தக்கரணங்களின் உதவியைக்கொண் 
டறிதல் , அவ்வாற்றிவதில் ஐந்தவத்தையுறுதல் ஆகிய விரண் 
டுமே . இவ்விருவியல்புகளும் இச்சூத்திரத்து 3 முதல் 5 வரை 
பாடங்களில் விளக்கப்பட்டுள்ளன . இவையன்றி , ஆணவத் 
தின் பொதுவியல்பும் இச்சூத்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளஎது . 
இவ்வியல்பு உயிரறிவை மறைப்பதான இயல்பு . 
சூத்திரத்து 2 - ம் பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளது . 
இச்சூத்திரத்தில் மாயையின் பொதுவியல்புகள் கூறப்பட 
வில்லை . 

அது அந்தக்கரணங்களாகக் காரியப்பட்ட காலத் 
துள்ள இயல்புகளே கூறப்பட்டுள்ளன . அந்தக்கரணங்க 
ளன்றி , வேறு கருவிகளாகக் காரியப்படுவதும் மாயையே . 
மாயையின் அவ்வியல்புகளும், கடவுளின் சில பொதுவியல்பு 
களும், அடுத்த சூத்திரமாகிய ஐந்தாஞ் சூத்திரத்திற் கூறப் 
பட்டுள்ளன . இச்சூத்திரத்திற் கூறப்பட்ட மாயையினியல்பு 
கள் , கருவிகளாகக் காரியப்பட்டு உயிராலதிஷ்டிக்கப்பட்ட 
போது பொருள்களை அளவினுட்பட்டறிதலும் , அக்காலத் 
தும் தன்னை யதிஷ்டிக்கும் உயிரை யறியாமையுமாகிய இரண் 
டாம் . இவ்விரண்டியல்புகள் இச்சூத்திரத்து 1 , 2 பாடங்க 
ளில் விளக்கப்பட்டுள்ளன . இவையன்றி இச்சூத்திரத்துக் 
கூறப்பட்டுள்ள கடவுளினியல்புகள் கருவிகளைக் கொண் 
றியுமுயிரை யதிஷ்டித்தலும் , அக்காலத்தும் தான் அவ்வு 
யிராலறியப்படாமையும் எக்காலத்துந் தான் யாதொரு விகா 
ரமுமின்றி நிற்றலும் ஆகிய மூன்றுமே . இம்மூன்றியல்பு 
களும் இதன் 3, 4 பாடங்களில் விளக்கப்பட்டுள்ளன . 
சூத்திரமன்றி , இதனடுத்த சூத்திரமாகிய ஆறாம் சூத்திரத்தி 
திலும் , கடவுளின் பொதுவியல்பு கூறப்பட்டுள்ளது . இவ் 
வாறாஞ் சூத்திரம் சிறப்பியலை யடுத்து நிற்பதால் இதில் கடவு 

135 


முடிவுரை 


ளின் பொதுவியல்பு மாத்திரமன்றிச் சிறப்பியல்புங் கூறப்பட் 
டுள்ளது . இதன் 3 - ம் பாடத்தில் சுட்டறிவினாலறியப்படாமை 
யாகிய கடவுளின் பொதுவியல்பும் , 1 - ம் பாடத்தில் அதனை 
விளக்குமேதுவும் ; இதன் 4 - ம் பாடத்தில் வியாபக அறிவி 
னால் அறியப்படுவதாகிய கடவுளின் சிறப்பியல்பும் , 2 - ம் 
பாடத்திலதனை விளக்குமேதுவும் , இதன் 5 - ம் பாடத்தில் 
மேற்கூறிய இயல்புகள் கடவுள்பால் ஒருங்கு கூடியுள்ளன 
என்பதும் விளக்கப்பட்டுள்ளன . சுட்டறிவாலறியப்படாமை 
யாகிய கடவுளினியல்பு , உயிரின் சுட்டறிவில் விளங்குவதாத 
லால் கடவுளின் பொதுவியல்பெனப்படும் . வியாபக அறிவினா 
லறியப்படுவதாகிய இயல்பு கடவுளின் வியாபக அறிவில் விளங் 
குவதாதலால் கடவுளின்சிறப்பியல்பு எனப்படும் . முப்பொருள் 
களின் பொதுவியல்புகள் இவ்வாறாக , அவற்றின் சிறப்பியல்பு 
களை யுணர்த்தும் முதலியலாகிய சாதனவியலையாராய்வாம் . 

மூன்றாவதியலாகிய இவ்வியல் உயர் கடவுளை யறிதற் 
பொருட்டுச் செய்யவேண்டிய 

சாதனங்களை 
வதால் சாதனவியலெனப்பட்டது . இவ்வியலில் விளக்கப் 
படும் சாதனங்கள் : -- தவமியற்றல் , சிவத்தைத் தன்னுள்ளே 
சிவோகம் பாவனை செய்து நாடுதல் , ஐந்தெழுத்தை அறிவி 
னுள் உச்சரித்தல் ஆகிய மூன்றுமாம் . இச்சாதனங்கள் படிக்கி 
ரமமாய் அனுட்டிக்கப்படவேண்டியவைகள் . இவற்றுள் , தவ 
மியற்றுதல் 8- ம் சூத்திரத்து 4 - ம் பாடத்திலும்; சிவோகம் 
பாவனை செய்தலும் ஐந்தெழுத்தோதலும் 9 - ம் சூத்திரத்து 

4 பாடங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன . ஆனால் இச்சாத 
னங்களை விளக்கலே இவ்வியலின் முக்கிய கருத்தன்று . 
இவற்றை விளக்கு முகத்தால் , முப்பொருள்களின் சிறப்பி 
யல்புகளை விளக்கலே இதன் கருத்தாம் . இப்பொருள்களுள் , 
ஆணவம் கன்மம் இரண்டும் மேற்கூறிய சாதனங்கட்குப் 

136 


விளக்கு 


1 , 


முடிவுரை 


USL 


பயனிலவாய் அவை முற்றியபின் நீங்குவனவாதலால் , அவை 
கள் இச்சாதனவியலிற் கூறப்படவில்லை. என்றாலும் , மாயை 
மேற்கூறிய சாதனங்கட்கும் பயன்படுவதாதலால் , அதன் 
சிறப்பியல்பு , இச்சாதனவியலில் விளக்கப்படும் . அதனோடு 
சாதனஞ்செய்யும் உயிர் அச்சாதனத்தால் வெளிப்படும் சிவம், 
இவ்விரண்டின் சிறப்பியல்புகளும் இவ்வியலில் விளக்கப்படும் . 
இம்மூன்று பொருள்களின் சிறப்பியல்புகளும் , இவ்வியல் ஒவ் 
வொரு சூத்திரத்திலும் விளக்கப்பட்டுள்ளன . இதன் முதற் 
சூத்திரமாகிய 7 - ம் சூத்திரத்து 1 - ம் பாடத்தில் , அசத்துப் 
பொருள்களை அனுபவத்திலறியாமையாகிய கடவுளின் சிறப் 
பியல்பும் அதனை விளக்குமேதுவும் , இதன் 3 முதல் 5 வரைப் 
பாடங்களில் சத்தோடதுவதுவாய் நின்று சத்தின் உதவியைக் 
கொண்டு சத்தினையறிவதாகிய உயிரின் சிறப்பியல்பும் , 6 - ம் 

த்தில் சத்துமின்றி அசத்துமின்றி நிற்றலாகிய உயிரின் மற் 
றொரு சிறப்பியல்பும் விளக்கப்பட்டுள்ளன. உயிரின் இச்சிறப்பி 
யல்புகளை உணர்தற்பொருட்டு அசத்தோடதுவதுவாய் நின்று 
அசத்தின் உதவியைக் கொண்டு அசத்தினையறிவதாகிய உயி 
ரின் மேற்கூறிய பொதுவியல்புகளும் மேற்சொன்ன 3 முதல் 
5 வரைப் பாடங்களிலேயே சேர்த்து விளக்கப்பட்டுள்ளன .. 
இவையன்றி ஒன்றையுமறியாமையாகிய அசத்தினியல்பு 
இயைபுபற்றி இதன் 2 - ம்பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளது . இவ் 
வியல் 8 , 9 சூத்திரங்களும் இம்மூன்று பொருள்களின் சிறப் 
பியல்புகளை விளக்குகின்றன . 8 - ம் சூத்திரத்து 2,3 , 4 பாடங் 
களில் , தவமுற்றிய உயிர்க்கு அதன் உண்மை இயல்பைக் 
குருவுமாயுணர்த்துதலாகிய சிவத்தின் சிறப்பியல்பும் ; 5 - ம் 
பாடத்தில் அவ்வாறுணர்த்தப்பெற்ற உயிர் பாசப்பொருள் 
களைத் தனக்கு வேறாகக்கண்டு சிவத்தை நாடுவதாகிய உயி 
ரீன் சிறப்பியல்பும் ; அப்பாடத்திலேயே அவ்வுயிர்க்கு வேறு 

187 


முடிவுரை 


காணப்படுவதாகிய பாசத்தின் சிறப்பியல்பும் விளக்கப்பட் 
டுள்ளன . இவையன்றி யிச்சூத்திரத்து 1 - ம் பாடத்தில் உயி 
ரினை மயக்குமியல்பாகிய பாசத்தின் மேற்கூறிய பொதுவியல் 
பும் , அவ்வுயிர் பாசங்களின் சிறப்பியல்புகளை விளக்குமுகத் 
தால் விளக்கப்பட்டுள்ளது . இனி 9 - ம் சூத்திரத்து 2 - ம் 
பாடத்தில் சிவோகம் பாவனை செய்யும் உயிர்முன் காட்சிப் 
படாது விரைவில் மறைவதாகிய பாசத்தின் சிறப்பியல்பும் ; 
3 - ம் பாடத்தில் அவ்வுயிர்க்குத் தன்னருளை விளக்குவதாகிய 
சிவத்தின் சிறப்பியல்பும் ; அவ்விரண்டு பாடங்களிலும் அவ் 
வுயிர் பாசப்பொருட் காட்சியினின்று நீங்குதலும் சிவத்தி 
னருட்காட்சியினைப் பெறுதலுமாகிய உயிரின் சிறப்பியல்பு 
களும் விளக்கப்பட்டுள்ளன . இனி இறுதி யியலாகிய பயனி 
பலை யாராய்வாம் . 


נה 


இவ்வியல் , மேலியலிற் கூறப்பட்ட சாதனங்களாற் 
பெறப்படும் முடிந்த பலன்களைக் கூறுவதால் பயனியல் எனப் 
பட்டது . என்றாலும் , இவ்வியலில் சாதனங்கள் கூறப்பட 
வில்லை என்பதன்று . 

உயிர்கள் செய்யவேண்டிய எல்லாச் 
சாதனங்களும் சாதன வியலிலே கூறப்பட்டுள்ளன வென்பது 
மன்று . அவ்வியலில் , சிவஞானக் காட்சி பெறுதற்கு வேண் 
டப்படும் 

சாதனங்களும் , அக்காட்சியில் நிலைபெறுதற்கு 
வேண்டப்படும் சாதனங்களுமே கூறப்பட்டுள்ளன . அவை 
யன்றி , உடம்புள்ளபோதே யடையப்பெறும் முத்திப்பேறா 
கிய ஜீவன் முத்திக்கு வேண்டப்படுஞ் சாதனங்கள் கூறப்பட 
வில்லை . அவைகள் இவ்வியலிலேயே கூறப்பட்டுள்ளன . 
இதிற் கூறப்படுஞ் சாதனங்கள் : - சிவத்தோடு சிவமெனத் 
தானென வேறு விளங்குமாறின்றி நிற்றல் , அச்சிவத்தின் 
பணியில் வழுவாது நிற்றல் , அச்சிவத்தின்பாலயாது அன்பு 

138 


முடிவுரை 


மீதூர்தல் , ஜீவபோதத்தினை யறக்களைதல் , சிவனடியார்க் 
ளோடு கூடி வாழ்தல் , சிவவேடங்களைச் சிவமெனக் கண்டு 
வழிபடுதல் , சிவலிங்கங்களைச் சிவமெனக்கண்டு வழிபடுதல் 
ஆக ஏழாம் . இவற்றுள் முதல் மூன்றும் ஜீவன் முத்தி பெறு 
தற்குமுன் அம்முத்தி பெறுதற்பொருட்டுச் செய்யவேண்டி 
வைகள் . எஞ்சிய நான்கும் ஜீவன்முத்தி பெற்றபின் அப்பேற் 
றில் நிலைநிற்றற் பொருட்டுச் செய்யவேண்டியவைகள் . இச்சா 
தனங்களில் முதலிரண்டும் 10 - ம் சூத்திரத்து 1 , 2 பாடங்களி 
லும் மூன்றாவது சாதனம் 11 - ம் சூத்திரத்து 2 - ம் பாடத்தி 
லும் , மற்றைய நான்கு சாதனங்களும் 12 - ம் சூத்திரத்துப் 
பாடங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன . இச்சாதனங்கள் 7 . 
முன்னியலிற் கூறப்பட்ட சாதனங்கள் 3. ஆகப் பத்தில் 
எல்லாச் சாதனங்களும் முடிந்த பலன்களைத் தருவன வல்ல . 
12 - ம் சூத்திரத்திற் கூறப்பட்ட சாதனங்களின் பலன் பா 
முத்தியாதலாலும் , அப்பாமுத்தி விளக்கற்பால தன்றாதலா 
லும் , அவற்றின் பலன்கள் சிவஞான போதத்திற் கூறப்பட 
வில்லை . இவையன்றிச் சாதனவியலிற் கூறப்படுஞ் சாதனங்கள் 
மூன்றும் ஆரம்பத்திற் செய்யப்படுவனவாய் மேற்சொல்லிய 
மற்றைச் சாதனங்களோடு சேர்ந்தே பலன் றருவன வாதலால் 
அவைகட்குத் தனிப்பலன்களும் இவ்வியலிற் கூறப்படவில்லை . 
எனில் இவ்வியலிற் கூறப்பட்டுள்ள முதல் மூன்று சாதனங் 
கட்கே பலன்களும் விளக்கப்பட்டுள்ளன . அவை பாச நீக்கம் , 
சிவப்பேறு என இரண்டாம் . மலம் , மாயை , கன்மம் எனும் 
மூன்றும் உயிரினைத் தாக்கும் வலியின்றாதலே அதன் பாச 
நீக்கமரம் . இதுவன்றி 3 , 9 சூத்திரங்களில் உயிர் பாசக் 
காட்சியினின்றும் நீங்குவதாகக் கூறப்பட்டுள்ளது , பாச நீ 

இப்பாச நீக்கம் , சிவத்தோடேகமாய் நிற்றல் , 
அச்சிவபணியில் வழுவாது நிற்றல் ஆகிய இரண்டு சாதனங் 

189 


சுமன்று , 


முடிவுரை 


ளது . 


களாலும் பெறப்படுவது . இது 10 - ம் சூத்திரத்து 3 , 4 பாடல் 
களில் விளக்கப்பட்டுள்ளது . இதுவன்றி மற்றொரு பலனாகிய 
சிவப்பேறு 11 - ம் சூத்திரத்து 3 - ம் பாடத்தில் விளக்கப்பட்டுள் 

இது ஜீவன் முத்தி என்றும் , சிவநிஷ்டை என்றுஞ் 
சொல்லப்படும் . இவ்விருபலன்களை விளக்குமுகத்தால் முப் 
பொருள்களின் சிறப்பியல்களும் கூறப்படுமென்றோம் . இம் 
முப்பொருள்களுள் , பாசம் , உயிர் இவற்றின் சிறப்பியல்கள் 
மேற்கூறிய இருவகைப் பலன்களோடு சேர்த்துக் கூறப்பட் 
டுள்ளன . 

அவை , சிவத்தோடேகமாய்ச் சிவபணியினின்ற 
உயிர்முன் வலியின்றாதலாகிய பாசத்தின் சிறப்பியல்பும் ; 
சிவத்தின்பால் அயராது அன்புமீதூர்ந்த உயிர் , சிவத்தின் 
சீபாத மலை தலாகிய உயிரின் சிறப்பியல்புமே. இவையன்றி , 
உயிர்களின் பொருட்டுச் சிவம் சத்து அசத்துப்பொருள்களை 
யறிந்தும் அறிவித்தும் உபகரித்தலாகிய சிவத்தினியல்பும் 
11 - ம் சூத்திரத்து 1 - ம் பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளது . 
இவற்றுள் , சிவம் அசத்தினை யறிந்தும் அறிவித்தும் உபகரித் 
தலாகிய உபகாரம் பெத்த உயிர்கட்கே செய்யப்படுவதால் , 
அது சிவத்தின் பொது வியல்போ இப்பொது இயல்பு , 2 - ம் 
சூத்திரத்து 8 - ம் பாடத்து விளக்கப்பட்டுள்ளது . என்றா 
றாலும் தன்னையறிந்தும் அறிவித்தும் - முத்த உயிர்கட்கு 
உபகரிப்பதாகிய சிவத்தின் சிறப்பியல்பினை விளக்குதற்பொ 
ருட்டு அஃது இச்சூத்திரத்தும் உடன் விளக்கப்பட்டுள்ளது . 

இவ்வாறே முப்பொருள்களின் பொது சிறப்பியல்புகள் 
இச்சிவஞான போதத்து விளக்கப்பட்டுள்ளன . ஆனால் அவை 
களின் எல்லா இயல்புகளும் இந்நூலில் விளக்கப்பட்டுள் 
ளன என்பதன்று . எவ்வெவ்வியல்புகள் இவ்வுலகப் பொருள் 
களிற் காணும் ஏதுக்களால் விளங்கற்பாலனவோ, எவ்வெவ் 


140 


முடிவுரை 


வியல்புகள் பெத்தர்களாகிய நம்முடைய சிற்றறிவிற்கு விளங் 
கற்பாலனவோ , அவைகளே இந்நூலில் விளக்கப்பட்டுள் 
ளன . இவ்வியல்புகளும் , இச்சிவஞானபோதத்தின் துணை 
வலியின்றி நம்மாலறியமுடியா . இத்துணைவலிகொண்டு 
இவ்வியல்களையறிவார் , கேவலம் வசனமாத்திரமாக அறி 
யாது , உண்மையிலறிவாராவர் . அதாவது அவற்றின்பால் 
அனுபவ அறிவுடையாராவர் . இவ்வனுபவ அறிவே முத் 
திப்பேறாம் . இம்முத்திப்பேற்றினை யடைதற்கு இச்சிவ 
ஞானபோத ஆராய்ச்சியே முன்னின்று தவும் . இவ்வாராய்ச்சி 
நமக்குக் கைகூடுமாறு நாம் திருவருளைப் பன்முறையும் 
பிரார்த்திப்போம் . 


திருச்சிற்றம்பலம் . 


141 


ட 


பிழை திருத்தம் 


லக்கம் 


பக்கம் 


பிழை 


திருத்தம் 


1 , முன்னுனா 8 17 விசேஷச் கல்லியறிவு , 
17 விசேஷக் கல்லியறிவு ... இத்தகைய விசே 

ஷக் கல்வியறிவு 
2 . 

9 

11 திருஷ்டாங்கள் திருஷ்டாந்தல் 


நூல் 


ஈண்டு 


3 . 
4 , 
5 . 
1 . 


13 


... உணர்த்தும் 


* 


. 


. 


. 


7 . 
8 . 

9 . 
10 . 
11 . 
12 . 
13 . 
14, 
15 . 
16 . 
17 . 


11 20 முடித்ததற்கண் 

முடித்தற்கண் 
6 6 ஈண்டுப் 
8 21 மேற்கூறிய 

... மேற்கூறியபடி 
16 19 ஒடுக்கமாவது என்பது ... ஒடுக்கமாவது 

யாது என்பது 
23 2 உணத்தும் 
32 23 சொல்வோம் 

சொல்லோம் ( று 
கொடுக்குமென்றும் ... கொடுக்குமென் 
33 5 நியதிப் 

நியதிப்படிப் 
40 24 பிரம்ம 

பிரமம் 
4.4 20 பெரிய 
45 21 சிறிய 
52 18 காரண பூதமாகிய 

... காரணமாகிய 
54 16 நனவற் 

நனவிற் 
55 5 இலதாக்குத 

இலவாக்குத 
6 உளதாக்குதி 

... உளவாக்குத 
58 21 வேறோறான் றன் வேறொன்றன் 
59 12 போவதையமறிவோம் ... போவதையுமறி 

வோம் 
17 அறவைக் 

அறிவைக் 
60 21 தூலமமான 

தூலமுமான 
61 1 முடியை 

முடிபை 


... பெருகிய 

குறுகிய 


18 . 


19 . 


20 . 
21 .. 


2 


லக்கம் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


25 . 


- 


A 


23 . 

20 அவசியறி 
24 . 

63 23 தலையாதி 

68 13 விளக்குமு 
26 . 

72 3 வியாக 
27 . 

77 9 மலறைப்புள்ள 
79 13 

பாசாஞான 
29 . 

84 13 அறிவதனால் 

94 10 - வகுப்பினக்கு 
31 . 

106 

6 உண்மை 
32. முடிவுரை 130 19 யிருப்பதன்றி 
33 . 

131 4 சிறப்பியல்களை 


28 . 


33 


அவசியம் 
கலையாதி 
விளக்கமு 
வியாபக 
... மலமறைப்புள்ள 

பாசஞான 
அறிவதானால் 

வகுப்பினர்க்கு 
... உண்மையை 

யிருப்பனவன்றி 
சிறப்பியல்புகளை 


30 . 


13 


